T. 2035 


" SELECTIONS FROM 


TAMIL LITERATURE 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


PART I- பகுதி 1 


COMPILED BY 
Diwan Bahadur S. BAVANANDAM PILLAI, 

F. R , H. S. ( Lond . ) & M. R. A . S. ( Lond .) 


திவான் பஹதூர் ச . பவானந்தம் பிள்ளை அவர்கள் 
எப் . ஆர் . எச் . எஸ் . ( லண்டன் ) எம் . ஆர் . எ . எஸ் . (லண்டன் .) 


MACMILLAN & CO . , LIMITED 

LAN 
MADRAS , BOMBAY , CALCUTTA AND LONDON 

1920 
Price 12 As .]] All Rights Reserved 

( விலை 12 அணுா. 


MACMILLAN S EASY SELECTIONS FROM 

TAMIL POETRY.. 


பால நீதிச் செய்யுள் திரட்டு . 


ஔவையார் , அதிவீரராம பாண்டியன் முதலிய முற்கால 
வித்வசிரோமணிகள் எழுதிவைத்த அருமையான நீதி நூல்கள் , 
சிறுவர்கள் மனத்திலும் பதியக் கூடியவாறு தெளிவான எ 

எளிய 
நடையில் மனப்பாடம் பண்ணுவதற்கு அனுகூலமான செய்யுள் 
வடிவில் அமைந்திருக்கின்றன . ஆதரிப்பாரில்லாமல் அந்நூல்கள் 
இப்பொழுது பாடசாலைகளில் அதிகமாகப் போதிக்கப்படவில்லை . 
தங்களைக் கல்விமான்கள் என்று மதித்திருக்கும் பல தமிழ்மக்கள் 
கூடத் தங்கள் முன்னோர்களுக்கு அரிச்சுவடிப் பாடமான இவ் 
வரிய நூல்களைக் கண்ணாலும் கண்டறியாதவர்களா யிருக்கிறார் 
கள் . இது தமிழ் நாட்டிற்கும் , தமிழ் மொழிக்கும் மிகவும் மானக் 
கேடான விஷயமன்றோ?.இக் குறைபாட்டை நிவர்த்திக்கக் கருதி 
அவ்வரிய நீதி நூல்களைச் சிறுவர்களும் பிறரும் படிப்படியாய்க் 
கற்று அறிந்து கொள்வதற் கேற்றவாறு பல பகுதிகளாகப் பிரித்து 
பதஉரையுடன் , நல்ல கடிதத்தில் தெளிவான எழுத்துக்களால் 
அழகாக அச்சிடலாயிற்று , அந் நீதி நூல்களின் பகுப்பும் அடக்க 
மும் வருமாறு : 


20 


* 


முதற்படி (ஜூனியர் - Junior ) 
பகுதி 1. உலகநீதி , ஆத்திசூடி 

16. 
( 2 - வது வகுப்புக்கு ஏற்றது . ) 
2. கொன்றைவேந்தன் , வெற்றிவேற்கை 20 

( 3 - வது வகுப்புக்கு எற்றது .) 
3. வாக்குண்டாம் , நல்வழி 

(4- வது வகுப்புக்கு ஏற்றது .) 
டைப்படி (இண்டர்மீடியேட்-Intermediate ) 
பகுதி 1. நீதிவெண்பா 

26 
(( 5 - வது வகுப்புக்கு ஏற்றது . ) 
2. நன்னெறி , இனிது 40 , இன்னா 40 . 3 0 

( 6 - வது வகுப்புக்கும் 1 - ம் பாரத்துக்கும் ஏற்றது . ) 
உயர்படி ( ஹீனியர்- Senior ) 
பகுதி 1. முதுமொழிக்காஞ்சி , நீதிநெறி விளக்கம் . 3 6 

( 7 -வது வகுப்புக்கும் 2 - ம் பாரத்துக்கும் ஏற்றது . ) 
2. திரிகடுகம் , நான் மணிக்கடிகை . 

5 0 
( 8 - வது வகுப்புக்கும் 3 -ம் பாரத்துக்கும் ஏற்றது . ) 


- . 


. 


23 


SELECTIONS FROM 
TAMIL LITERATURE 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


PART I - பகுதி 1 


COMPILED BY 
Diwan Bahadur S. BAVANANDAM PILLAI ,, 

F. R. H. S. ( Lond . ) & M. R. A. S. ( Lond .) 


திவான் பஹதூர் ச , பவானந்தம் பிள்ளை அவர்கள் 
எப் . ஆர் . எச் . எஸ் . ( லண்டன் . ) எம் . ஆர். எ . எஸ் . ( லண்டன் . 

தொகுத்தது 


MACMILLAN & CO . , LIMITED 
MADRAS , BOMBAY , CALCUTTA AND LONDON 

1920 


All Rights Reserved 


கேடில் விழுச்செல்வம் கல்வி : ஒருவற்கு 
மாடல்ல மற்றை யவை . 


திருக்குறள் . 


THE wealth everlasting, the wealth to be coveted , is the 
wealth of learning : all other kinds of wealth do not 
yield to a man true prosperity. 

Tirukkural. 


பொருளடக்கம் 

vii 

பக்கம்- PAGES . 
16. மனோன் மணீயம் - ராவ்பஹதூர் - பொ . சுந்தரம்பிள்ளை , 


எம் . ஏ . 


Manonmanyam -- Professor Rao Bahadur P. Sun 

dram Pillai M.A. 


85 


செய்யுள் பாகம்- POETICAL SELECTIONS : 


... 


... 102 


... 


... 107 


... 


1. தமிழ் - (மனோன்மணீயம் ) 
Tamil ( Manonmanyam ) 

... 100 
2 , நளவெண்பா- புகழேந்திப்புலவர் . 

Nalavenba.-- Pugalendi Pulavar . 
3. இராமாயணக் கருப்பொருள்- ஒட்டக்கூத்தர் . 

Ramayana Karupporul - Ottakuthar 
4. பாரதம் - வில்லிபுத்தூராழ்வார் . 
Bharatham - Villiputhoorálwar 

111 
5. குசேலோபாக்கியானம் - வல்லூர் - தேவராஜபிள்ளை. 
Kuchelopakyanam - Devaraja Pillai 

... 116 
6. நீதிச் செய்யுள்கள் - ( திரட்டு ) 
Moral Peems ( Selections ) 

... 122 
7. கபிலர் அகவல், 

Kapilar s Agaval. 
8. புலவர் வறுமை- ( திரட்டு ) 
Pets Poverty ( Selections) 

126 
9. இந்திய மாதா-- ( பிரதாப சந்திரவிலாஸம் ) - பி . வி . 

ராமசாமி ராஜு . ( எப் . ஆர் . எச் . எஸ் . ) ( எம் . ஆர் . 

ஏ . எஸ் . ) லண்டன் . 
Mother India ( Prathapachandravilasam )-P. V. 

Ramasami Raju , B.A. (F.R.H.S. & M.R.A.S, ) 
London 

127 


... 


.. 


... 125 


.1 . 


viii 


பொருளடக்கம் 


பக்கம்- PAGES : 


10. அருஞ்செய்யுள் திரட்டு . 

Select Poems 


... 


130 


11. தோத்திரமாலை. 

Songs of Praise ( Selections ) 


138 


12. சதகச் செய்யுள் திரட்டு . 

Selected Poems from Sathagams 


147 


. 


150 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 
அனுபந்தம் 


... ( 153-184 ) 


... 


1 .. 


1 . 


வசனபாகத்தில் வரும் செய்யுட்களின் அரும்பத 

153 


உரை 


. 


. 


: 


2. செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


157 


3 . 


வசனபாகத்தின் அரும்பத விளக்க அகராதி 


178 


4. ரகா றகர பேதங்கள் 


.. 


179 


முகவுரை. 


பு 


அறிவிற் சிறந்த புலவர்கள் , மனத்தைக் கவரத்தக்க 
வகையில் சொற்களைப் பொருள்பெறப் பொருத்திச் செய்த 
நூல்கள் இலக்கியம் என வழங்கப்படும் . * மனத்தைக் கவ 
ரும் பொருளுடையன வேறு பலவும் இருக்க , நூல்களை 
மட்டும் இலக்கியம் என வழங்கி வரும் வழக்கு நம் முன் 
னோர்கள் நூல்கள் மீது வைத்திருந்த சிறந்த பற்றையும் 
உயர்ந்த மதிப்பையும் காட்டுகிறது . நூல்களை அவர்கள் 
அலக்ஷியமாய்க் கருதியவர்கள் அல்லர் . அம்மட்டு மன்று . 
நூல்கள் தவிரப் பிறவெல்லாம் தங்களுக்கு லக்ஷியமல்ல 
என்னும் கருத்தால் இலக்கியம் என்னும் தமிழ்ச் சொல்லை 
நூல்களுக்கே உரிமை யாக்கி ,லக்ஷியம் என்னும் வடசொல் 
லைப் பலவற்றுக்கும் பொதுவாக வைத்துக்கொண்டார்கள் . 

நாம் இவ்வுலகில் உடலோடு கூடி உயிர் வாழ்வதற்கு 
இன்றியமையாது வேண்டப்படுவது உணவு . எல்லா உயிர்க 
ளுக்கும் இயற்கையாய் உண்டாகும் பசிப் பிணியை ஒழிக்க 
வல்லது உணவு ஒன்றுதான் . ஒருவன் பொருளாக மதித் 
திருக்கும் மானம் குலம் கல்வி - வண்மை முதலியன வெல் 

* இலக்கியம் என்பது மனத்துக்கு இலக்காவது . இலக்கு 
என்பது குறி . எனவே , நம் மனத்தாற் கவரப்படுவது , அதாவது 
குறிக்கொள்ளப்படுவது , எதுவோ , அது இலக்கியம் எனப்படும் , 
இதனை வடமொழியில் லக்ஷியம் என்பர் . இதற்கு எதிர்மறை 
அலக்ஷியம் . இவ்விரண்டு வடசொற்களும் சாதாரணமாய்த் தமிழ் 
வழக்கிற் பயிலக் காண்கிறோம் . இது ஒரு லக்ஷியமா ? அலக்ஷிய 
மாய்ச் சொன்னான் என்பன சர்வ சாதாரணமான வழக்கு . 
இவற்றையே தூய தமிழிற் சொன்னால் , இது ஒரு பொருட்டா 
பொருட்படுத்தாது சொன்னான் என வரும் . இங்கே லக்ஷியம் 
என்பது பொருட்டு எனப் பொருள்படுகிறது . பொருட்டு என் 
பது ‘ பொருளை உடையது எனப் பொருள் படும் . பொருள் உடை 
யது என்று எதை நாம் கருதுகிறோமோ அதுவே நம் மனத்தாற் 
கவரப்படுவது இயல்பு . ஆதலால் , மனத்தைக் கவரும் பொருளு 
டையது எதுவோ அதை இலக்கியம் என்று கொள்ளலாம் . 


IV 


முகவுரை 


லாம் பசிவந்திடப் பறந்து போம் . ஆதலால் , அப் பசி 
நோயைத் தீர்க்கும் உணவு மற்றவை அனைத்தினும் சிறந்த 
தாகக் கருதப்படல் வேண்டும் . ஆயினும் , ஒப்புயர்வற்ற 
நம் தமிழ்வேதமாகிய திருக்குறளிலே , நூல்களை உணவி 
னும் மேலாகக் கொண்டு , உண்ணுங்காலங்கள் ஒழிய மற்றக் 
காலங்களில் நூல்களைப் படிக்கவேண்டும் அல்லது கேட்க 
வேண்டும் என்னாமல் , படிக்க அல்லது கேட்க நூல்கள் 
கிடைக்காத காலத்தில் சிறிது உண்ணவேண்டும் என்னும் 
பொருள்பட ஆசிரியர் திருவள்ளுவ நாயனார் , 

செவிக்குண வில்லாத போழ்து , சிறிது 

வயிற்றுக்கும் ஈயப் படும் 
என்று கூறியிருக்கிறார் . இதனாலும் நம் முன்னோர்கள் நூல் 
கள் மீது வைத்திருந்த மதிப்பு இப்படிப்பட்டது என்பது 
புலப்படும் . 

மேற் கூறிய குறளில் நூல்களை உணவாகக் கொண்டு 
நூல் கேட்டலைச் செவிக்கு உணவிடுவதாகக் கூறியிருக்கி 
றார் ஆசிரியர் . உணவு ஆவது , நல்ல 

பதார்த்தங்களைக் 
கொண்டு அல்லன நீக்கிச் சுவைபெற ஒருவரால் ஆக்கப்படு 
வது . நூல்களும் அவ்வாறே நல்ல பதார்த்தங்களை , ( அதா 
வது பதங்களையும் அர்த்தங்களையும் ) கொண்டு அல்லன நீக் 
கிச் செவிக்கு இன்பம் பயக்கப் புலவர்களால் ஆக்கப்படுதல் 
ஒப்புமை நோக்கிச் செவியுணவு எனப்பட்டன . 
உடலை வளர்ப்பது போல நூல்கள் அறிவை வளர்க்கும் . 

ஆக்கப்பட்ட உணவைக்கொண்டு அது ஆனவகையை 
யும் அதனை ஆக்கியவருடைய தன்மை முதலியவைகளையும் 
அறிதல் கூடும் . 

அல்வாறே ஒரு நூலைக்கொண்டு அது 
ஆன வகையையும் அதனை இயற்றியவர் தன்மை முதலிய 
வைகளையும் அறிதல் கூடும் . அங்ஙனம் அறிதலே இலக் 
கிய ஆராய்ச்சி எனப்படும் . இலக்கிய ஆராய்ச்சி இன்பமும் 
பயனும் ஒருங்கே அளிக்க வல்லது . ஆதலால் , தமிழ் மரண 
வர்கள் அவ் 

வாராய்ச்சியை நோக்கமாகக் கொண்டு நம் 
தமிழ் இலக்கிய வகைகளிற் பழகுவது நலம் . 

கைகளிற் பழகுவது நலம் . அந் நலத் 
தைக் கோரியே இந் நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது . 


உணவு 


பொருளடக்கம் 
CONTENTS 


வசனபாகம்-- POETICAL SELECTIONS . 


1. தமிழ் - மாயூரம் - வேதநாயகம்பிள்ளை . பக்கம்- PAGES . 

Tamil - Vedanáyagam Pillai of Máyavaram 1 


2. இராஜபக்தி - ராவ்பஹதூர் - பூண்டி , அரங்க நாதமுதலி 

யார் . 
Loyalty - Professor Rao Bahadur P. Ranga 

natha Mudaliar , M. A. 


3 


... 


3. அறிவு வளர்ச்சி - ராவ்பஹதூர் பொ . சுந்தரம் 

பிள்ளை , எம் . ஏ . 
Advancement of Knowledge - Professor Rao 

Bahadur Sundram Pillai , M.A. 


7 


4. வீதிவிடங்கன் --சிதம்பரம்- இராமலிங்க சுவாமிகள் .. 

Veethividangan - Ramalinga Swamigal 


8 


5. கல்வி - (சுருக்கம் )- தி . செல்வக்கேசவராய முதலியார், 


எம் . ஏ . 


Learning ( abridged ) -Professor T. Chelvakesava 

roya Mudaliar, M.A. 


10 


6 , சீதாகலியாணம் - திவான்பஹதூர் - ச . பவானந்தம் 

பிள்ளை . 
Sita s Wedding - Diwan Bahadur S. Bavanan 

dam Pillai 


16 


vi பொருளடக்கம் 

பக்கம்- PAGES. 
7. மெய்ப்பொருணாயனார் -- நல்லூர் - ஆறுமுகநாவலர் . 

Maipporul Nayanár - Arumuga Navalar ..... 25 . 
8. சகுந்தலை- திவான்பஹதூர் -ச . பவானந்தம்பிள்ளை . 
Sakuntala - Diwan Bahadur S. Bavanandam 
Pillai 

28 


... 


... 


9. யானையை வென்ற முயல்- (பஞ்சதந்திரம் ) - வித் 

வான் , தாண்டவராய முதலியார் . 
The Hare that outwitted the Elephant (Pan 
chathanthram ) Vithvan 

Thandavaroya 
Mudaliar 


53 


10. இராமர் கொலுவிருக்கை 

Rama s Durbar 


*.. 


... 


55 . 


11. தெய்வ நம்பிக்கை - ஜனவினோதினி .. 

Faith in God - Janavinodhini 


. 


59. 


12. காலம் --ஜனவினோதினி . 

Time- Janavinodhini 


63 


... 


13. அடக்கமும் உழைப்பும் -- ஜன வினோதினி. 

Humility and Exertion - Janavinodhini 


64 . 


- 


14. அரிச்சந்திரன் திவான் பஹதூர் பவானந்தம் 

பிள்ளை . 
Harischandra - Diwan Bahadur S. Bavanandam 

Pillai 


1 .. 


66 


... 


* + . 


15. பச்சையப்ப முதலியார் சரித்திரம் 

திவான்பஹ 
தூர் - வி . கிருஷ்ணமாச்சாரியார் . 
Biographical sketch of Pachayappa Mudaliar 

Diwan Bahadur V. Krishnamachariar . 


6g 


1 


தமிழ் 
இலக்கியத் திரட்டு 


வசன பாகம் 


1. தமிழ் 
ஆரியத்தின் மடியிலே வளர்ந்து , ஆந்திரம் முதலிய 
பாஷைகளின் தோழமைபெற்று ; * சங்கப் புலவர்களுடைய 
நாவிலே சஞ்சரித்து , வித்துவான்களுடைய வாக்கிலே விளை 
யாடி , திராவிடதேசம் முழுவதும் ஏகசக்ராதிபத்தியஞ் 
செலுத்திவந்த தமிழ் அரசியை இப்போது இகழலாமா ? நம் 
மைப்பெற்றதும் தமிழ். நம்மைத் தாலாட்டித் தூங்கவைத்த 
தும் தமிழ் . நம்முடைய மழலைச்சொல்லால் நமது தாய்தந் 
தையரைச் சந்தோஷிப்பித்ததும் தமிழ் . நாம் குழந்தைப் 
பருவத்திற் பேச ஆரம்பித்தபோது முந்தி உச்சரித்ததும் 
தமிழ் . நம்முடைய அன்னையும் தந்தையும் நமக்குப் பாலோடு 
புகட்டினதும் தமிழ் . தாய் , தந்தை , குரு முதலானவர்கள் 
நமக்கு ஆதியில் உபதேசித்ததும் தமிழ் . ஆதிகாலம் முதல் 
நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் பேசின பாஷையும் 
எழுதிவைத்த பாஷையும் தமிழ் . இப்போது நம்முடைய 
மாதாபிதாக்களும் பந்துஜனங்களும் இஷ்டமித்திரர்களும் 
இதரர்களும் பேசுகிற பாஷையும் தமிழ் . நம்முடைய வீட் 
டுப் பாஷையும் தமிழ் ; நாட்டுப் பாஷையும் தமிழ் . இ 
படிப்பட்ட அருமையான பாஷையை விட்டுவிட்டுச் சமஸ் 
கிருதம் லத்தீன் முதலிய அந்நிய பாஷைகளைப் படிக்கிற 

* ஆரியபாஷை , திராவிடபாஷை இரண்டும் வெவ்வேறான 
தனிப் பாஷைகள் ; தமிழும் அதனடியாகப்பிறந்த ஆந்திரம் கன்ன 
டம் முதலியவும் திராவிட பாஷைகள் என்பது தற்கால பாஷா 
நூற் புலவர்கள் ஆய்ந்தறிந்து கூறிய உண்மை . 


2 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
வர்கள் , சுற்றத்தார்களை விட்டு விட்டு அந்நியர்களிடத்தில் 
நேசஞ் செய்கிறவர்களுக்குச் சமானமா யிருக்கிறார்கள் . 
ஆபத்துக்காலத்தில்சுற்றத்தார் உதவுவார்களேயல்லாது அந் 
நியர்கள் எப்படி உதவ மாட்டார்களோ , அப்படியே எந்தக் 
காலத்திலும் நமக்குச் சுயபாஷை உதவுமேயல்லாமல் அந் 
நிய பாஷைகள் உதவுமா ? ஆனால் , சமஸ்கிருதமும் லத்தீ 
னும் அதிக சிறப்பும் அழகும் அலங்காரமும் பொருந்திய 
பாஷைகள் என்பதற்குச் சந்தேகமில்லை . அவகாசமுள்ள 
வர்கள் சொந்தபாஷைகளோடுகூட அந்தப் பாஷைகளையும் 
படிப்பது அதிக விசேஷந்தான் . ஆனாலும் சொந்தபாஷை 
களை நன்றாகப் படிக்காமல் அந்த அந்நியபாஷைகளிலே 
காலமெல்லாம் போக்குவது அகாரியமென்றுதான் நாம் 
ஆக்ஷேபிக்கிறோம் . 

இங்கிலீஷ் பிரெஞ்சு முதலிய ராஜபாஷைகளைப் படிக்க 
வேண்டாமென்றும் நாம் விலக்கவில்லை . ஏனென்றால் நாம் 
நடக்கவேண்டிய சட்டங்களும் ஒழுங்குகளும் நியாயப்பிர 
மாணங்களும் ராஜபாஷைகளிலே இருக்கிறபடியால் அந்தப் 
பாஷைகள் நமக்குத் தெரியாவிட்டால் அந்த ராஜாங்கத்தில் 
நாம் எப்படி நிர்வகிக்கக்கூடும் ? அன்றியும் சன்மார்க்கங் 
களைப்பற்றியும் உலகத்துக்கு மிகவும் உபயோகமான பல 
விஷயங்களைப்பற்றியும் அந்த ராஜபாஷைகளில் அநேக 
அருமையான கிரந்தங்கள் இருக்கிறபடியால் அவைகளைப் 
படிக்கப்படிக்க அறிவு விசாலிக்கு மென்பது திண்ணமே . 
ஆனால் மாதா வயிறெரிய மகேசுவரபூஜை செய்வதுபோல் 
சொந்த பாஷைகளைச் சுத்தமாக விட்டுவிட்டு ராஜபாஷை 
களை மட்டும் படிப்பது அநுசிதமல்லவா ? அநேகர் தங்கள் 
சுயபாஷைகளில் தங்களுடைய கையெழுத்துகளைக்கூடப் 
பிழையில்லாமல் எழுத அசக்தர்களா யிருக்கிறார்கள் . சிலர் 
தமிழ்ப்பாஷை தெரியா மலிருப்பது தங்களுக்குக் கௌரவ 
மாகவும் அந்தப் பாஷையை அறிந்திருப்பது தங்களுக்கு 
அகௌரவமாகவும் எண்ணுகிறார்கள் . சுயபாஷா ஞானம் தங் 
களுக்கு எவ்வளவு குறைவா யிருக்கிறதோ , அவ்வளவுக்கு 
ராஜபாஷைகளில் தங்களைச் சமர்த்தர்களென்று சகலரும் 
எண்ணுவார்களென்று நினைத்துச் சுயபாஷைகளை முழுதும் 
அலக்ஷியஞ்செய்கிறார்கள். அவர்களுக்குத் தமிழ்ப் புத்தகங்க 


2. இராஜ பக்தி 


3 


ளைக் கையிலே தொடுகிறதாயிருந்தால் பாம்பின் புற்றுக் 
குள்ளே கையை விடுவதுபோலிருக்கும். அவர்களுக்குத் 
தமிழ்ப்பாஷை பேசுகிறது வேப்பிலைக் கஷாயம் குடிப்பது 
போலி 

பாலிருக்கும் . தமிழ் வார்த்தைகளைக் கேட்பதும் அவர்க 
ளுக்குக் கர்ண கடோரமாயிருக்கும் . அவர்கள் தமிழ்ப் 
பாஷையைப் பேசினாலும் முக்காற்பங்கு இங்கிலீஷும் காற் 
பங்கு தமிழுமாகக் கலந்து பேசுவார்கள் . அவர்களுக்குத் 
தேசாபிமானமும் இல்லை ; பாஷாபிமானமும் இல்லை . யானை 
முதல் எறும்புகடையாக உள்ள சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் 
தனித்தனியே ஒவ்வொரு பாஷை சொந்தமாயிருக்கின்றது . 
அந்தந்த ஜந்துக்களுக்குரிய பாஷைகளை அவைகள் ஒரு 
காலத்திலும் மறவாமல் எப்போதும் உபயோகித்துக்கொ 
ண்டுவருகின்றன . இங்கிலீஷ்காரர்முதலிய ஐரோப்பியர்கள் 
தங்கள் தங்களுடைய சொந்த பாஷைகளை எவ்வளவோ 
கௌரவமாகப் போற்றிவருகிறார்கள் என்பதை இந்த வித்தி 
யார்த்திகளே அறிவார்கள் . இவர்கள் மட்டும் தங்கள் ஜன்ம 
பாஷையாகிய தமிழையுந் தமிழ் வித்துவான்களையும் அவ 
மதிக்கலாமா ? தமிழ் நூற்களையே பாராத இவர்கள் அவை 
களுக்கு எப்படிப் பழுது சொல்லக்கூடும் ? திருவள்ளுவ 
ருடைய குறளை அவர்கள் ஜன்மாந்தரத்திலும் பார்த்திருப் 
பார்களா ? கம்பனுடைய கற்பனையைக் கனவிலுங் கேட்டி 
ருப்பார்களா ? நாலடியார் செய்தவர்களுடைய காலடியை 
யாவது கண்டிருப்பார்களா ? ஒளவையாருடைய நீதி நூலைச் 
செவ்வையாக அறிவார்களா ? அதிவீரராம பாண்டியனை 
அணுவளவும் அறிவார்களா ? இன்னும் எண்ணிக்கையில் 
லாத தமிழ்ப்புலவர்களுடைய பிரபந்தங்களை இவர்கள் எக் 
காலத்திலும் பார்த்திரார்கள் . 


2. இராஜ பக்தி 
நீங்கள் துரைத்தனத்தாரோடு சம்பந்தப்பட்டிருக்கிற 
விஷயத்தில் நான் உங்களுக்குப் புதிதாகச் சொல்லுவதற் 
கொன்றுமில்லை ; நான் அதைப்பற்றிச் சொல்ல வருவதெல் 
லாம் சாமானியமாக விருந்தாலும் , அத்தனை முக்கியமான 
தைப்பற்றி நான் ஒன்றுஞ்சொல்லாதுவிட்டுவிடுவது கூடாது . 


4 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


பிரிட்டிஷ் துரைத்தனத்தார் நமக்களித்திருக்கின்ற நன்மை 
கள் இன்ன இன்னவென்பது எல்லார்க்கும் நன்றாய்த் தெ 
ரிந்திருக்கின்றதனால் , நான் மிகவும் சுருக்கமாய்ச் சொன் 
னால் அவ்வளவேபோதுமானது . இந்த ராஜாங்கத்தில் உ 

உங்க 
ளுக்கும் , உங்கள் பொருளுக்கும் அபாயமில்லை ; உங்கள் 
முன்னோர்கள் காலத்தில் இப்படி இருந்ததில்லை ; பிரிட்டிஷ் 
நாட்டில் வழங்கிவருகின்ற விலையில்லா மாணிக்கங்களாகிய 
இலக்கிய இலக்கணங்களையும் , மேல் நாட்டுச் சாஸ்திரங்களை 
யும் வெகுமதிகளாகப் பெற்றிருக்கிறீர்கள் ; சுபாவசக்திகளைக் 
கொண்டு மனிதன் தன் சாமர்த்தியத்தினாலும் விடாமுயற்சி 
யினாலும் தனக்கு வேண்டியவற்றையெல்லாம் எளிதிற்செய் 
கொள்ளும்படியாகக் கண்டுபிடித்திருக்கின்றகணக்கற்றவழி 
களையெல்லாம் நீங்கள் எளிதில் அறிந்துகொள்ளலாம் ; இவ் 
வாறான பெரும்பாக்கியங்களை நீங்கள் பெற்றிருப்பது மல்லா 
மல் , நீங்கள் நினைத்தபடி உங்கள் கருத்தை வெளியிடவும் , 
வர்த்தமான பத்திரிகைகள் மூலமாக எழுதிப் பிரசுரஞ்செய் 
யவும் உங்களுக்குத் தாராளமாய் இடங் கொடுக்கப்பட்டி 
ருக்கின்றது ; உங்களை ஆளுகின்றவர்கள் இவ்வாறான சுவா 
தீனங்களைத் தாங்கள் பெறுதற்பொருட்டுப் பல நூற்றாண் 
கள்ளவும் எவ்வளவோ வருந்திப் போராட வேண்டியதா 
யிற்று . உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற இந்தநன்றிக்காக 
நீங்கள் நன்றியறிதலுடையவர்களாயிருக்க வேண்டும் . நான் 
சொல்லுவதை நன்றாய் நிதானித்துப்பாருங்கள் ; என்னு 
டைய அபிப்பிராயத்தின்படி , நீங்கள் இதை மறந்து அளவு 
கடந்து ஏதாவதொன்றைச்சொன்னாலும் அல்லது செய்தா 
லும் , அது , உங்களுக்கு அந்தரங்கமான ராஜபக்தி இல்லை 
யென்பதைக்காட்டுமென்றறியுங்கள் . உங்களுக்குக் கொடுக் 
கப்பட்டிருக்கிறவைகளைக்கொண்டு பூரணமான திருப்தி 
யுண்டாகாமலிருக்கவுங்கூடும் . ஆயினும் , நாம் இதற்குமுன் 
இருந்த இருப்பையும் , நம்மை முன்னுக்குக் கொண்டுவரும் 
படி கருணையே வடிவமாகக்கொண்டநமது துரைத்தனத்தார் 
பட்ட பிரயாசத்தையும் நினைத்துப் பார்ப்பீர்களானால் , நமக் 
குக் கிடைத்திருக்கிற இத்தனை நன்மைக்கும் காரணம் 
அவர்களென்று உங்களுக்குப் புலப்படும் . இன்னும் உங்க 
ளுக்கு என்ன என்ன வேண்டுமோ அவற்றையெல்லாங் 


2. இராஜ பக்தி 


5 


கட்கலாம் ; ஆனால் அப்படிக்கேட்கும்போது உங்களிடத்தி 
லுள்ள ராஜபக்திக்குக் குறைவு வராமலும் , நெடுங்காலமாக 
வழங்கிவருகிற விதியைக் கடந்து நடவாமலும் சௌசன் 
னியமாகக் கேட்கவேண்டும் . நீங்கள் இன்னும் அதிகமான 
வற்றைக் கேட்பதற்கு முன்பே , அப்படிக்கேட்கப்போகின் 
றவைகள் அவசியம் வேண்டுமா ? அவையில்லாவிட்டால் 
சரிப்படாதா ? என்று நீங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் . 
நமக்கு இத்தனை நன்மைகளைச் செய்தவர்கள் , இன்னம் 
என்னென்ன செய்தால் நன்றாகுமோ அவற்றையெல்லாம் 
செய்ய உடன்பட்டிருக்கிறார்கள். நன்றாய்க்கற்று வல்லவர்க 
ளாகிய நீங்கள் உங்கள் நாட்டாருக்கு இவையெல்லாம் நன் 
றாய்ப் படும்படி சொல்லவேண்டும் . துரைத்தனத்தார்க்கும் 
குடிகளுக்கும் இடையே நின்று இருவருக்கும் ஒற்றுமையை 
உண்டாக்குவது உங்களுடைய கடன் . அப்படிச் செய்யும் 
போது , துரைத்தனத்தார் குடிகளின் நன்மையை நாடிச் 
செய்வனவனைத்தையும் குடிகளிடத்திலும் , அவ்வாறே குடி 
களுக்கு என்ன என்ன செய்யப்படவேண்டுமோ அவற்றை 
யெல்லாம் துரைத்தனத்தாரிடத்திலும் நீங்கள் அணுவளவும் 
பிறழாது உள்ளதை உள்ளபடி சொல்லவேண்டும் . 

நமது இந்துதேசத்தைப்போன்ற தேசங்களை ஆளுவ 
தில் எவ்வளவோ வருத்தமும் சங்கடமும் உண்டு. ஆதலி 
னால் , நீங்கள் மனமறிந்து தப்புந்தவறுமாகச் சொல்லி , அதில் 
இன்னும் அதிக வருத்தமுண்டாகும்படி செய்யாதொழிக. 
நமது மதத்தின்படியும் , ஐதீகங்களின்படியும் பார்க்குமளவில் 
நாம் ராஜபக்தியும் விசுவாசமு முடையவர்களாய் இருக் 
கவேண்டுமென் றேற்படுகிறது ; நமக்குண்டாக வேண்டிய 
க்ஷேமங்களுக்கும் இதுவே காரணமாகும் . துரைத்தன காரி 
யங்களில் உபயோகமாகும்படி எவை கிரமமோ, அவற்றை 
யெல்லாம் நீங்களும் பெறவேண்டுமென்பது நியாயமே ; நீங் 
களோவெனின் , ஆதிகாலந்தொட்டுப் பரம்பரையாக நாகரி 
கம் பெற்றிருக்கிறீர்கள் . ஆதலினால் , உங்களுக்குப் பய 
னுண்டாகாத காரியங்களிலே நீங்கள் தலையிட்டுக்கொள்ள 
லாகாது.அவ்வா றுசெய்வீர்களேயானால் , அதனால் பொறாமை 
அதிருப்திமுதலிய தீக்குணங்கள் அதிகமாகும் . சுய அர 
சாட்சியைப்பற்றிச் சில வருஷங்களாகப் பேசுவதும் எழு 


* 


6 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


துவதும் அதிகப்பட்டு வருகின்றன . இவ்வாறு பேசப்படு 
வதனாலும் எழுதப்படுவதனாலும் பெரும்பான்மையாகத்தப் 
பெண்ண முண்டாகின்றது . சிலர் , இந்துக்கள் தங்களைத் 
தாங்களே ஆளுவதற்கு ஒருபொழுதும் அருகராகாரென்று 
சொல்லுகிறார்கள் ; மற்றவர்கள் இந்துக்களுக்கு அரசாள 
வேண்டிய குணங்களெல்லாம் உண்டென்றும் , பொறாமை 
கொண்ட சில அதிகாரிகள் பிறராக்கம் பொறுக்கமாட்டாமல் 
வீண்வாதம் பேசுகிறார்களே தவிர வேறல்லவென்றுஞ்சொல் 
லுகிறார்கள். நான் இதுவிஷயத்தைப்பற்றி உங்களுக்கு 
ஒன்று சொல்லுகிறேன் ; அதைக் கருத்தாகச் சிந்தித்துப் 
பாருங்கள் . சுய அரசாட்சி என்பதற்கு ஒரு தேசத்தார் 
தங்களைத் தாங்களே ஆளுவதென்பது சாதாரணமான பொ 
ருள் ; ஒருவன் தன்னைத்தானே அடக்கிக்கொண்டு ஆளுவ 
தற்கும் இதுவே பொருளாகும் . தங்களைத் தாங்களே அடக்கி 
ஆள வல்லவர்கள் தங்கள் நாட்டாரைத் தாங்களே ஆள 
வல்லவராவார்கள் . சொன்னவண்ணஞ் செய்யப் பழகியவர் 
தாம் பிறரை ஏவுவதற்கேற்றவராவார் . ஒரு ஜாதியாரைச் 
சேர்ந்தவர்களில் பெரும்பான்மையோர் தாம் செய்யப்புகுந்த 
கருமத்தைச் செய்வதிலே சோர்வுடையவர்களும் , நியாயாநி 
யாயம் தெரியாதவர்களும் ,வழக்கமே பிரதானமானதென்று 
பிடிவாதமுடையவர்களும் , இதந் தெரியாதவர்களுமாயிருந் 
தால் , அப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் நாட்டை 
நலம்பெறச் சீரும்சிறப்புமாக ஆள வல்லவர்களென்று எதிர் 
பார்ப்பது கூடுமோ ? ஆதலினால் , நீங்கள் முந்திச் செய்ய 
வேண்டியது இன்னதென்பது நிச்சயமாயிற்று . உங்களில் 
ஒவ்வொருவரும் தனித்தனியே பெருமை பெறவேண்டும் ; 
எவ்வாறுசெய்தால் மனிதருக்கு நன்மையுண்டாகி அவர்கள் 
மேன்மேலும் அபிவிருத்தியடைவார்கள் என்பதை நன்றாய்க் 
கற்க வேண்டும் ; நீங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்திருக்க 
முயலவேண்டும் ; காமக்குரோத முதலிய தீக்குணங்களை 
ஒழிக்கவேண்டும் . சுயநலத்தை மட்டுப்படுத்தி , பிறர்க்குப் 
பயனானவற்றைச் செய்வதையே பெரிதென்றெண்ணிச்செய் 
யப் பயிலவேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு உங்களிடத் 
தில் அறிவும் நற்குணமும் மிகுந்திருக்குமோ அவ்வளவுக் 
கவ்வளவு நீங்கள் அரசாள வல்லவராவீர்களென்று துணி 


3. அறிவு வளர்ச்சி 


7 


யுங்கள் . சரித்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி , உங் 
களுக்கு நல்ல திறமை இருக்குமேயாயின் சீக்கிரத்தில் பெரி 
தான அதிகாரங்கள் தாமே உங்களுக்குக் கிடைக்கும் . 


3. அறிவு வளர்ச்சி 
ஆராய்ச்சி செய்து நம்மால் அறியத்தக்கவைகள் அள 
வற்றவைகள் . அவற்றுள் அநேக விஷயங்களை ஹிந்துதே 
வாசிகளாகிய நம்முடைய முன்னோர்கள் வருந்தி உணர்ந்தவ 
ரே என்பது அவர்கள் வடமொழி தென்மொழிகளில் செய் 
திருக்கும் நூல்களில் சிறிதேனும் ஊடாடின யாவர்க்கும் 
தெரியவரும் . நன்றாய் அந்நூல்களை உய்த்துணர்ந்த வித்து 
வான்கள் நமது பூர்வீகர்களுடைய புத்தி நுட்பத்தையும் 
விஷயங்களின் உண்மையை அறிய உழைத்திருக்கும் உழைப் 
பையும் அவற்றால் விளைந்திருக்கும் பிரயோசனத்தையும் 
குறித்துப் புகழ்ந்து பேசுவதோடு , தற்காலத்திலுள்ள ஹிந் 
துக்கள் பெரும்பாலும் நூதன பாஷைகளையும் நூதன சங் 
திகளையும் அதிக வருத்தமின்றிக் கற்றுத் தேர்ச்சி அடை 
கிறதற்கு , அம் முன்னோர்களுடைய கல்விப் பயிற்சியால் 
ஜனித்த தேசவாசனையே , பன்னூற்றாண்டாயும் மாயாது 
நின்று உதவி செய்கின்றதென்றும் துணிகின்றார்கள் . இம் 
மதிப்பு மேன்மேலும் வளர்ந்தோங்குக என்றே வாழ்த்தத் 
தக்கதாயும் இருக்கின்றது . 

ஆயினும் ஹிந்துதேசம்போல பூமியில் வெகு தேசங் 
கள் உளவென்றும் , மதிநுட்பமும் விஷயங்களை அறிய வேண் 
டியதற்குரிய இச்சையும் உழைப்பும் மனிதர்களுக்குப் 
பொதுவான குணங்களே ஒழிய ஒரு நாட்டிற்றானே உற் 
பத்தியாகிற சாதனங்கள் அல்லவென்றும் உணர்ந்தவர்கள் 
அந்நிய தேசவாசிகள் வழியாயும் நாம் அறியத்தக்கவை பல 
வும் இருக்கும் என்று ஒப்பாதொழியார். அப்படி ஒப்பு 
தல் நமது முன்னோர்மேல் வைக்கத்தக்க பக்திக்கு இழுக் 
கும் அன்று . குழந்தைகள் தங்களுக்கு எட்டாத உயா 
மான ஒரு பொருளைச் சுட்டி அது அண்ணனுக்கு எட்டும் , 
அப்பாவுக்கு எட்டும் , எட்டாதென்ற வாக்குவாதத்தில் 


8 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


கா ல் 


ராஜாவுக்குக்கூட எட்டாது , எட்டும் என்ற மழலை 
மொழியோ உண்மையான இராஜபக்தியை விளக்கும் ? கேவ 
லம் மதிநுட்பத்தால் மாத்திரமன்றித் தூரதேச சஞ்சாரத் 
தாலும் , கருவி விசேஷத்தாலும் விளைகிற அனுபவப்பெருக் 

அறியத்தக்கவைகள் பூமியின் பாலியகாலமாகிய 
பழையகாலத்தில் அறியப்படவில்லை என்று கூச்சம் இன் 
றிக் கூறுவதில் குறைவென்னை ? ஒரு தேசத்தார் விஷய 
ஆராய்ச்சி விட்டு யாதேனும் ஒரு காரணத்தால் ஓய்வடை 
தாராயின் , மற்றெல்லாத் தேசத்தாரும் அப்படியே ஓய்வ 
டைந்தவர் ஆகவேண்டிய தில்லையே . வித்தியாரூபிணியாகிய 
கலைமகள் நாடோறும் தூக்கமின்றிக் கல்வி பயிலுகிறாள் என் 
பதின் பொருள் தான் என்னை ? ஆதலால் , பூர்வீகர்கள்மேல் 
உண்மையான பக்தியும் தேசாபிமானமும் உடையோர் , முன் 
னோர் நூல்களை அன்போடு ஆராய்வதோடு , நூதனமாக 
அந்நிய தேசத்தாரால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் நூல்களை 
யும் கற்றறிந்து கலந்து பழையன கழிதலும் புதியன புகுத் 
லும் வழுவல கால வகையினானே என்னும் முதுமொழியை 
மறவாது , அவர் அவர்களால் கூடிய அளவும் நம் முன்னோர் 
உழைத்தபடி உண்மை அறிய உழைத்து , ஜனசமுதாய 
அறிவை வளர்க்கக் கடமைப்பட்டவர்களாக இருக்கின் 
றார்கள் . 


4. வீதிவிடங்கன் 
காவிரி என்னும் நதியினால் எந்தக்காலத்திலும் குறைவு 
படாத நீர்வளப்பம் உள்ள தாய் , வாழைச்சோலை , பலாச் 
சோலை , மாஞ்சோலை , தென்னஞ்சோலை , கமுகஞ் சோலை , 
கருப்பஞ்சோலை முதலாகிய பலனுள்ள சோலைகள் அணி 
யணியாக ஒன்றையொன்று சூழ்ந்தோங்கப் பெற்றதாய் , 
சிதம்பரம் , பஞ்சநதம் , மத்தியார்ச்சுனம் , சம்புகேச்சுரம் 
முதலான திவ்விய க்ஷேத்திரங்களை இடையிடையில் உடை 
யதாய் விளங்குகின்ற சோழதேசத்திலே , திருவாரூர் என்கிற 
நகரம் ஒன்றுண்டு . அந் நகரத்திலே மூன்று சுடர்களிலும் 
முதற்சுடராகி , மேன்மையடைந்த சூரியகுலத்திற் பிறந்து 


4. வீதிவிடங்கன் 


அரசாட்சி செய்துவந்த சோழராஜர்களில் சிறந்தவராய் , 
எல்லா உயிர்களுக்கும் இதம்செய்கின்றவராய் , வேதம் ஓது 
தலும் , யாகம் செய்தலும் , இரப்பவர்க்கு ஈதலும் , பிரஜை 
களைக் காத்தலும் ஆயுதவித்தையில் பழகுதலும் , பகைவரை 
அழித்தலும் என்னும் ஆறு தொழில்களும் உடையவராய் , 
வழக்கை அறிவிப்பவரையும் தங்களுக்குள்ள குறைகளைச் 
சொல்லிக்கொள்பவரையும் இலேசிலே தமது சமுகத்துக்கு 
அழைப்பித்து அந்த வழக்கைத் தீர்த்தும் அக்குறைகளை 
முடித்தும் கொடுப்பவராய் ,பாலோடு பழஞ்சேர்ந்தாற்போல 
முகமலர்ச்சியோடு இனிய வசனம் சொல்பவராய் , தருமமே 
* உருவாகக்கொண்டு நடுநிலையிலிருந்து மனுநீதி தவறாது விளங் 
கிய மனுச்சோழன் என்னும் பெயரையுடைய சக்கரவர்த்தி 
யானவர் செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்து வந்தார் . 
அக்காலத்தில் , அவரது ஆக்கினையே பெருங்காற்று , பெரு 
வெள்ளம் , பெருமழை , தீப்பற்றல் , இடிவிழுதல் முதலான 
உற்பாதங்கள் சிறிதும் இல்லாமல் , சுகுணமான காற்றும் , 
மிதமான வெள்ளமும் , பருவமழையும் தவறாமல் உண்டா 
கும்படி செய்வித்து வந்தது . அவரது ஒப்புயர்வில்லாத அர 
சாட்சியிலே பூவே பறிபடுவது , புனலே சிறைபடுவது , 
காற்றே அலைப்படுவது , கல்லே கடினமுடையது , மாவே வடு 
படுவது , வாழையே குலைப்படுவது , வண்டே மதுவுண்பது , 
பந்தே அடிபடுவது , பரியே கட்டுண்பது , நெல்லே குத்துண் 
பது , நெற்கதிரே போர்படுவது, வயலே வளைபடுவது , தரித் 
திரமே தரித்திரப்படுவது , துக்கமே துக்கப்படுவது , பொய் 
யே பொய்படுவது ; இவையல்லாமல் பொருள் பறிக்கப்படு 
வோரும் , சிறைச்சாலையில் வைக்கப்படுவோரும் , பகைவ 
ரால் அலைக்கப்படுவோரும் , கடினமுள்ளவர்களும் , வடுபடு 
வோரும் , குலைப்படுவோரும் , மதுவுண்போரும் , அடிபடுவோ 
ரும் , குத்துண்போரும் , போரிற்படுவோரும் , கட்டுண்போ 
ரும் , வளைப்படுவோரும் , தரித்திரப்படுவோரும் , துக்கப்படு 
வோரும் , பொய்படுவோரும் , வேறே இல்லாமையால் , அந் 
நாட்டில் மேன்மையே விளங்கியிருந்தது . 

இந்தப்பிரகாரமாக மந்திரிமுதலான அங்கங்களுடன் 
அரசாண்டிருந்த அம்மனுச்சோழன் என்னும் சக்கரவர்த்தி 
யானவர் புத்திரப்பேறில்லாமல் மனம் வருந்தி அப்பேற் 


10 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


றைப் பெறும்படி அறுபது வருஷ காலமாக அநேக தானங்" 
களும் , தருமங்களும் , யாகங்களும் , விரதங்களும் செய்து 
புத்திரசம்பத்தை அடைந்தார் .சில வருஷங்களுக்குள்ளே , 
வீதிவிடங்கன் என்னும் அப்புத்திரனானவன் வேதங்கள் , 
சாஸ்திரங்கள் , புராணங்கள் , ஸ்மிருதிகள் , இதிகாசங்கள் 
முதலான கலைகளில் ஆசிரியனைப்பார்க்கிலும் எண்மடங்கு. 
வல்லமையுள்ளவனாகி , யானையேற்றம் , குதிரையேற்றம் , ரதா 
ரோகணம் , வில்வித்தை , வாள்வித்தை , இந்திரஜாலம் , மகேந் 
திரஜாலம் முதலான சமஸ்த வித்தைகளையும் குறைவறக் கற் 
றுக்கொண்டு , ஆதிசேடனைப்போல் அறிவும் , காமனைப்போல் 
அழகும் , ஆண்சிங்கம் போல் ஆண்மையும் , மதயானை போல் 
நடையும் , மார்த்தாண்டன் போல் வாய்மையும் ,கற்பக விருட் . 
சம்போல் கொடையும் உடையவனாய் , பொறுமை , அன்பு, 
ஆசாரம் , ஒழுக்கம் , ஊக்கம் , சாந்தம் சற்சன நேயம் முத 
லான நற்குணங்களுடன் ; உயிர்க்கு முடிவு நேரிடுமானாலும் 
உண்மையே பேசுவதும் , உறுதியே சொல்லுவதும் , இன் 
சொல்லே கூறுவதும் , இதமே செய்வதும் , பயனுள்ள காரி 
யங்களையே பாராட்டுவதுமாகிய நற்செய்கைகளை உடையவ 
னாய் , மாதா பிதாக்களது மனக்குறிப்பறிந்து அவர் இச்சை 
யின்வழி நடந்து மகிழும்படி செய்து இளமைப் பருவத்திற். 
றானே எல்லாம் அறிந்தவன் என்று கண்டோர் கொண்டா 
டவும் , கேட்டோர் மனங்களிக்கவும் இளவரசுப் பட்டத் 
துக்குத் தகுந்த பருவமடைந்திருந்தான் . 


5. கல்வி 
வி 

ஷயங்களை ஆராய்ந்தறியும் ஞானமே கல்வி என்றும் 
வித்தை என்றும் வழங்கப்பெறும் . மனிதன் அறியலாவன 
வற்றை யெல்லாம் வடமொழிவாணர் அறுபத்து நான்கு கலை 
களாக வகுத்திருந்தனர் . தமிழில் , அறம் பொருள் இன்பம் 

டு என்னும் உறுதிப்பொருள்களை அறிவிக்கும் நூல்களும் , 
அந்நூல்களை அறிதற்குக் கருவிகளான நிகண்டு இலக்கணம் 
கணக்கு முதலிய நூல்களும் , கற்றற்குரிய நூல்களென்றும் , 
கற்றற்குரிய அந்நூல்களைக் கற்றலே கல்வியென்றும் கொள் 
வது இயல்பு . 


5. கல்வி 


16 


கற்றற்குரிய விஷயங்களை உரைப்பது நூல் . சான்றோர் 
செய்த நூல்கள் பொதுவில் இலக்கியம் எனப்பெறும் .. 
எதைக் குறித்து இலக்கணம் உரைக்கப்படுகின்றதோ அது 
இலக்கியம் . இலக்கியத்தின் அமைதியை விளக்குவது 
இலக்கணமாம் . 

கல்வி என்பது ஒருவாறு தொழிற்பண்புப் பெயராயி 
னும் , அதனைச் செல்வப்பொருளோடு ஒப்புமையாகக் கல் 
விப்பொருள் என்பது தமிழ்வழக்காக இருக்கின்றது . ‘ கல்வி 
யுடைன் 

மை பொருளுடைமை என்றிரண்டு செல்வமும் செல்வ 
மெனப்படும் . கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் 
கல்வி . ஏனெனின் , கைப்பொருள் போனாலும் கல்விப்பொ 
ருள் போகாது . கைப்பொருள் அறமும் இன்பமும் பயக் 
கும் . கல்விப்பொருளோ அறம்பொருளின்பமும் வீடும் 
பயக்கும் . பொருட்செல்வம் பொருந்தியிருப்பினும் , கல்வி 
யில்லாச் செல்வம் கற்பில்லா அழகே . மன்னனுக்குத் தன் 
றேசமல்லாற் சிறப்பில்லை . வித்துவானுக்கு எது பரதேசம் ? 
கற்றோர்க்குச்சென்ற இடமெல்லாம்சிறப்பு . கற்றோர்க்குக் 
கல்வியழகேயழகு . தோழனாவது துலங்கிய கல்வி . வித்து 
வான் தனவான் . புத்திமான் பலவான் . கல்விகற்றவர் தம் 
மளவில் சொற்சுவை பொருட்சுவைகளை அனுபவித்தலா 
லும் , புகழும் பொருளும் பூசையும் பெறுதலாலும் , முத்தி 
நெறியை அடைபவராதலாலும் , இடையறா இன்பம் பெறு 
பவராவர் . அறியாத பல அரிய விஷயங்களையெல்லாம் இவர் 
களையடைந்து அறிந்தோமென உலகத்தவர் பலரும் அவ 
ரிடம் அன்புடையவராவார் . வாலிபனேயாயினும் கல்வி 
யுள்ள வாலிபன் கனகிழவனே . 

ஒவ்வொருவரும் நல்லாசிரியர்களிடத்திலே கல்வியை 
ஐயந்திரிபறக் கற்றல் வேண்டும் . கல்வியிலே தேர்ச்சியடைய 
விரும்புவோர் , ஒருநாள் ஊக்கமாகவும் மற்றொருநாள் சோம் 
பலாகவும் இராமல் , தங்கள் தங்கள் சக்திக்கேற்ப , எப்போ 
தும் ஒரேவிதமாய் , கல்வியிலே இடைவிடாது பயிலல் வேண் 
டும் . நூறுநாள் ஓதி ஆறுநாள் விடத்தீரும் . ஆகையால் சோர் 
வடையாமல் நாடோறும் சிறிதாயினுங் கிரமமாகக் கற்பவர் 
கள் எப்படியும் அறிவுள்ளவராவர் . பாடமேறினும் ஏடது 
கைவிடேல் என்பதைப் பாராட்டாமல் , தங்களை மிகவும் 


12 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


சூக்ஷமகிராகிகள் எனக் கருதி ஒவ்வொரு வேளையில்மாத் 
திரம் கற்கின்றவர் , அதிகமாகத் தேர்ச்சி அடையமாட்டார் . 

தொட்டனைத் தூறும் மணற்கேணி : மாந்தர்க்குக் 
கற்றனைத் தூறும் அறிவு . 

ஆகையால் கல்வியைச்சிறிது கற்றவளவில் அமையாது. 
மேலுமேலுங் கற்றலே தகுதி . 

முற்காலத்தில் ஓலைகளில் எழுதிய புத்தகங்களே வழ 
ங்கியிருந்தன . காகிதஞ்செய்யும் வித்தை விசேஷப்பட்ட 
பிறகு அச்சுவித்தை விசேஷப்படுவதாயிற்று , ஒவ்வொரு 
வனும் தனக்கு வேண்டிய புத்தகங்களை எழுதிப்படிப்பதென் 
றால் , தனிகரல்லாதவர் பல நூல்களைப் படிப்பது இயலுமா ? 
ஆயினும் நூல்களைத் தாங்களே எழுதிப் படிப்பதனால் , படி 
த்த நூல் படித்தவளவில் அழுத்தமாக மனதிற் பதிந்திருக் 
கும் அநுகூலம் ஒன்றுமாத்திரம் இருந்தது.முற்கால வித்து 
வான்களுக்கு ஞாபக சக்தி விசேஷித்திருந்ததற்கு முக்கிய 
காரணம் இதுவே . கற்ற கற்ற விஷயங்கள் எல்லாவற்றை 
யும் மறவாமைப் பொருட்டே , இலக்கணம் மருத்துவம் 
சோதிடம் முதலிய சாஸ்திரங்கள் சூத்திரமுஞ் செய்யுளு 
மாக எழுதப்பட்டுவந்தன . 

காலங்கண்ட தமிழிலக்கியங்களை வகைப்படுத்திப் பரி 
சோதிக்கையில் , நீதி நூல்களும் , நவரசாநுபவ ஜநிதமான 
காவியங்களும் , ஸ்தலமகாத்மியமாய்ப் பெரும்பாலும் மொழி 
பெயர்ப்புக்களான புராணங்களும் , சமய சித்தாந்தங்களும் , 
பக்திரஸம் பெருக்கெடுக்கும் சமயச்சார்பான தோத்திரப் 
பாக்களுமான சில பாகுபாடுகள் மாத்திரமே பெறப்படுகின் 
றன . புராணங்களிற்பெரும்பாலன பிற்காலத்தனவே . தமிழ் 
வித்துவான்கள் சமய க்ஷாத்திரமின்றிப் பொதுவில் கற்பன 
வெல்லாம் நீதி நூல்களும் காவியங்களுமே . 

ஒன்றாலொன்று குறைவின்றிப் பலதுறைப்பட்ட நூல் 
களைப் பல பாஷைகளினின்றும் மொழிபெயர்த்தும் புதுவது 
புனைந்தும் நாட்குநாள் தங்கள் இலக்கியங்களையும் சாஸ்திரங் 
களையும் வர்க்கசங்கலிகிதமாகப்பெருக்கிவருகின்ற ஆங்கிலே 
யரே , இரண்டு பாஷையில் விற்பத்தியில்லாதார் புலமை 
நடாத்துவதை , பறவைகள் ஒரு சிறகைக்கொண்டு பறப்பத 


ன 


5. கல்வி 


13 


னோடொக்கும் என்பர் . தமிழில் விற்பத்தியடைய விரும்பு 
வோர் , வடமொழியாயினும் இங்கிலீஷாயினுங் கற்றாலன்றி , 
அறிவு தெளிவடைந்து பயன்படலான நூல்களை இயற்ற 
வும் ,தமிழின் குறைபாட்டை அறிந்து ஆவனவற்றைச்செய் 
யவும் வகையறியாது , அகழியில் விழுந்த முதலைக்கு அது 
வே வைகுண்டம் என்பதாக , தங்களையும் தாங்கள் கற்ற 
- தமிழையுமே , பாவம் , பெருமை பாராட்டாநிற்பர். 

வசன நூல்களும் சாஸ்திரங்களுமே தமிழில் சுத்த 
சூனியமாக இருத்தலால் , இக்குறைவை நிறைவுறுத்தாது 
விடுவோமாயின் , நமது பாஷையிலுள்ள இலக்கியங்களால் 
மாத்திரமே அறிவு தெளிவடைந்து காரிய நிர்வாகஞ் செய் 
தலான எதிர்காலம் நேர்கையில் , நாம் கல்வியறிவு சாலாத 
கடையர்கள் எனப் பிறதேயத்தரால் இகழ்ச்சி யடைபவரா 
வோம் . அவ்வத்தேயத்தாருடைய இலக்கியத்தொகுதி 

குதியே 
அவ்வத்தேயத்தர் திறத்தை நிறுத்துக்காட்டும் துலையாகும். 

தீர்க்கமான வசன நூல்கள் தமிழில் இன்னும் வெகு 
வாய்ப் பல்கவில்லை . தற்காலம் பிரசுரமாகிவருகின்ற அபி 
நவ கதைகளையும் உரையிடையிட்ட நாடகங்களையும் வியா 
சங்களையும் மொழிபெயர்ப்புக்களையும்பற்றிப் பெரியோர்களு 
டைய அபிப்பிராயம் இன்னும் திட்டமாக ஏற்படவில்லை. 
வர்த்தமான பத்திரிகைகளுள் சில , இங்கிலீஷில் மிக்க பாண் 
டித்திய முடையவர்களாலும் , சில தமிழில்மாத்திரமே விற் 
பத்தி யுடையவர்களாலும் நடைபெற்று வருகின்றன . தமி 
ழில் நிரம்பிய புலமையோடு இங்கிலீஷிலும் போதுமான 
விற்பத்தியுடையவர்கள் இத்துறைகளில் உழைக்கப் புகு 
வார்களாயின் , தமிழில் கத்தியபாகம் நாட்குநாள் அழகும் 
ஆற்றலும் அடைவதாகும் . 

நூல்களைக் கற்கும்போது மாணாக்கன் , நீரை வார்க்குந் 
தோறும் அதனை ஒழுகவிடுகின்ற இல்லிக்குடம்போல் , ஆசி 
ரியர் கற்பிக்குந்தோறும் நூற்பொருள்களை மறந்துவிடாமல் , 
வயிறு நிறையப் புல்லை மேய்ந்து ஓரிடத்திருந்து அசைபோடு 
கின்ற ஆவைப்போல் , ஆசிரியனிடத்தில் நூற்பொருளை 
உள்ளம் நிறையக் கேட்டுக்கொண்டு , பின்பு ஏகாந்தமான 
இடத்திலிருந்து , ஆசிரியன் கற்பித்தவற்றை ஒழுங்காகச் 
சிந்தித்து மனதிற் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் . 


14 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


கல்விகற்கும் மாணாக்கன் ஆயுள் முழுவதும் ஆசிரியனி 
டம் பாடங் கேட்பதில்லை . இறகு முளைத்த பறவைக் குஞ்சு 
கள் தத்தித்தொத்திப் பறக்கத்தொடங்கிச் சிலநாளில் தாங்க 
ளே இரைதேடிப் பிழைக்கின்றன . தாய்ப்பாலுண்டு இடுப்பி 
லும் தோளிலும் எடுத்து வளர்க்கப்பட்ட பச்சிளங்குழந்தை 
கள் , நாளடைவில்தவழ்ந்து நடத்தலாய் ஓடத்தொடங்குகின் 
றன . ஆசிரியரிடம் கற்கலாயினவற்றைக் கற்றபின்னர் மா 
ணாக்கர்கள் அவ்வளவில் அமையாது , அகராதி இலக்கணம் 
முதலிய கருவி 

நூல்களின் உதவிகொண்டும் , தெரியாதவைக 
ளைப் பலரைக்கேட்டுத் தெளிந்தும் , மேலும் மேலும் கற்றல் 
வேண்டும் . ஆசிரியரிடம் கற்ற அளவிலே கல்வியை விட்ட 
வர்கள் , எத்துறையிலும் எந்தச்சாஸ்திரத்திலும் பாண்டித்திய 
முடையவ ராகார் . ஆசிரியரிடம் கல்வி கற்கையில் குசாக் 
கிரபுத்தியின்றி இடைமாணாக்கர்களா யிருந்தபேர்களில் பல் 
லோர் , பின்னர்த் தாங்கள் ஊக்கங்கொண்டு மேலுமேலும் 
செய்த அபிவிர்த்தியால் பெரும்புலவர்களாகிப்பேரும்புகழும் 
அடைந்துளார் . எப்படியும் நாம் கற்ற கல்வி ஜீவனார்த்தத் 
துக்குப் போதியதாக இருத்தலால் , மேலுமேலும் கற்றுமண் 
டைவெளுப்பானேன் என்பவர்கள்சாப்பாட்டிராமரேயாவர் . 
செவிக்குண வில்லாதபோது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் . 

சாஸ்திர அபிவிர்த்தி செய்வதானாலும் , இலக்கிய அபி 
விர்த்தி செய்வதானாலும் , நூல்களைக் கற்காமல் ஒன்றுஞ்செய் 
யமுடியாது . நூல்களைக் கற்குமிடத்தில் ஒழுங்கான சில 
முறைகளை அனுசரிக்க வேண்டும் . வழி துறையில்லாமல் கண் 
டது கற்கப் பண்டிதனாவான் என்று நம்பி , கண்ட கண்ட 
நூல்களையெல்லாம் கற்பவர் , ‘ பலமரங் கண்ட தச்சன் ஒரு 
மாமும் வெட்டமாட்டான் என்பதுபோல , உபயோகமான 
யாதெதொரு காரியமும் செய்ய உதவமாட்டார் . ஓட்டமும் 
நடையுமாய்த் தாண்டு கால் பாய்ச்சி நுனிப்புல் மேய்ச்சலாக 
எல்லா நூல்களையும் கற்பதினும் , கற்றறிந்த புலவர்கள் தேர்ந் 
துரைக்கும் சில நூல்களை மாத்திரம் சாவகாசமாய் நிதானத் 
தோடு ஆழ்ந்தறிந்து கற்றலே கற்றதனாலாய பயன் தருவதா 
கும் . அகல உழுவதினும் ஆழ உழுவதே நன்றன்றோ? அங் 
ஙனம் உழுவதிலும் களர்நிலத்தை உழுவாருளரோ ? சார 
மின்றி நிஷ்பிரயோசனமான நூல்களிற் பழகுவது வீண் 


F 


6. கல்வி 


15 


காலக்ஷேபம் . ஒவ்வொரு துறையையும்பற்றிய நூல்கள் 
பலவாக இருத்தல் கூடுமாகையால் , புலமை நிரம்ப விரும்பும் 
மாணாக்கன் அவைகளை நாளடைவில் பாராமலும் படியாம 
லும் திருப்தியடையமாட்டான் என்ப துண்மையே . ஆயி 
னும் தான் கற்க விரும்பிய சாஸ்திரத்தின் முக்கிய சாராமி 
சங்களைக் கற்கும்போதே பல நூல்களைப் பார்வையிடுதல் 
மயக்கம் எய்தற்குக் காரணமாகும் . 

ஒரு நூலைப் பாடம் பண்ணுவதில் மாணாக்கர்கள் வெவ் 
வேறு முறைகளை அனுசரிக்கின்றனர் . அந்நூலைப் ப 

பலமுறை 
பெயர்த்தெழுதுவர் சிலர் . சிலர் வாய்ப்பாடமாக நெட்டுருப் 
பண்ணுவர் . தாம் கற்கும் நூலின் அமிசங்களை ஒழுங்காக 
வகைப்படுத்திச் சுருக்கம் எழுதுவர் சிலர் . நூலின் வார்த் 
தைகளைக் கவனியாமல் , போக்கையும் கருத்தையும் விஷயங் 
களை விளக்கும் தோரணைகளையும் மாத்திரமே நன்கு சிந்தித் 
துக்கொள்ளுவர் சிலர் . 

ஒரு நூலைப் பலமுறை பார்த்தெழுதுவதில் ஒவ்வொரு 
வார்த்தையையும் கவனமாய்ப் பார்த்தெழுதவேண்டும் . இ 
தப் பிரயத்தனம் மலைகல்லி எலிபிடிக்கு மத்தனையே . 

சாஸ்திரங்களில் முக்கியமான சூத்திரங்களையும் , இலக் 
கியங்களில் சொல்லழகு வாக்கிய நடையழகு பொருட்பொ 
லிவு கற்பனை அலங்கார விசேஷம் பக்தியாதிரசம் முதலியன 
அமைந்துள்ளபகுதிகளையும் பலமுறைபடித்து மனதில் பதிய 
வைத்துக்கொள்வது மாணாக்கனுக்கு நன்மையே . இலக்கி 
யங்களிலும் நீதி நூல்களிலும் ஒரோவிடத்து ஒவ்வொரு வாக் 
கியமும் சிலவிடங்களில் ஒரு கோவையான சில பாடல்க 
ளும் , சம்பாஷணையில் ஒவ்வொரு சமயத்தில் தான் விளக்கி 
வற்புறுத்தப் புகுந்த விஷயங்களுக்குப் பிரமாணமாக எடுத் 
துக்காட்ட உதவும் . பொருளையறியாமல் நெட்டுருப் பண் 
ணுவது கேவலம் நிஷ்பிரயோசனமான பிரயாசம். பொரு 
ளறிந்து தெளிந்தவிடத்தும் , சரித்திரமும் புராணமுமான 
நூல்களை நெடுக நெட்டுருப்பண்ணுவது பித்தர்செய்கையே . 

கடினமான நூல்களைச் சூட்சுமமாகக் கிரகிப்பதற்கும் , 
கிரகித்ததைமனதில் நன்கு பதியவைத்தற்கும் அந்நூல்களைச் 
சுருங்கப் பிடித்தெழுதலே உத்தமமான உபாயம் . ஒரு நூல் 
தன்னளவில் ஒரு கிரமத்தை அனுசரித்ததானால் இங்கனம் 


16 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


சுருக்கம் எழுதலில் வெகுவாய்க் கஷ்டமிராது . மாணாக்கன் 
அந்நூலின் ஒழுங்கையே அனுசரித்து முக்கியமான அமிசங் 
களையும் உதாரணங்களையும் அதிகார அடைவின்படி தேர்ந்து 
கொண்டு , அட்டவணை ரூபமாக ஒரு விஷய சூசிகையை 
எழுதுவது போதும் . இது செய்ய விரும்பும் தமிழ் மாணாக் 
கர்கள் நன்னூலைத் தொகுத்து எழுதிப் பார்க்கலாம் . அந் 
நூலை வார்த்தை வார்த்தையாகப் பெயர்த்தெழுதுவதைக் 
காட்டிலும் , இங்ஙனம் அதன் முக்கியாமிசங்களை ஆராய் 
ந்து தேடித் தேர்வதற்கும் , அவைகளைச் சுருக்குவதற்கும் 
கொள்ளும் பிரயாசையால் அந்நூல் மனதில் நன்றாய்ப் பதி 
வதன்றி , நூலின் ஒழுங்கும் அமைதியும் நன்கு கிரகிக்கப்படு 
தலால் , இந்த உபாயம் மிகவும் உபயோகமானதே . 

ஒரு சாஸ்திரத்தைப் படிக்கும் ஆரம்பகாலத்திலேதானே 
இங்கனம் சுருக்கங்கள் அமைக்க முயல்வது யுக்தமன்று . 
அந்தச் சாஸ்திர சம்பந்தமான இரண்டொரு நூல்களைத் தீர்க் 
கமாகக் கற்றபிறகு பெரிய நூல்களை இங்கனம் பாகுபாடு 
செய்து சுருக்கப் புகுவது நன்மை . இது செய்தாலொழிய 
எந்தச் சாஸ்திரத்தையும் ஒருவர் தீர்க்கமாகக் கற்றறிந்தவர் 
என்றுரைத்தலாகாது . ஒரு நூலுக்கு விளக்கமாய் நன்கமைத் 
திருக்கும் விஷய சூசிகையைப் பலமுறை கவனிப்பதனால் , 
நூலின் விவரங்களெல்லாம் பலமுறை நினைவில் வரும் . 
நூலின் விஷயங்களும் மனதில் நன்றாய் நிலைத்துவிடும் . 


6. சீதா கலியாணம் 
( அங்கம் 11 - களம் I ) 

(விசுவாமித்திரர் வருகிறார் . தசரதர் அவரை நமஸ்கரிக்கிறார் . 
வசிஷ்டர் முதலியோர் அவரைத் தழுவுகிறார்கள் . தசரதர் எழுந்து 
நின்றபடியே ஆசனம் கொடுத்து அவரை அதில் எழுந்தருளும்படி 
உபசரிக்கிறார் . அவர் ஆசனத்தில் உட்கார்ந்து ,) 
விசுவாமித்திரர் . --சக்கரவர்த்தீ !சிம்மாசனத்தில் அமரும் . (தச 

உட்காருகிறார் .) ஜனரக்ஷகரான உம்முடைய 
தேசத்தில் எல்லாரும் சௌக்கியமா ? சத்துரு சங்கார 
ரான நீர் செய்யவேண்டிய தேவமனுஷ்ய யாகங்கள் எல் 
லாம் சரிவர நடந்தேறி வருகின்றனவா ? 


ரதர் 


6. சீதா கலியாணம் 


17 ) 


தசரதர் .-- தங்களைப்போன்ற மகான்களுடைய கிருபையைப் 
பெற்ற எனக்கு என்ன குறை ? தபோநிதி ! 
நிலஞ்செய்த தவமன்று ; நீயிங்கே 

வந்தவிது நீண்ட நாளென் 
நலஞ்செய்த தவமன்று ; வளஞ்சிறந்திவ் 

வயோத்தியெனு நாமம் பூண்ட 
தலஞ்செய்த தவமன்று ; வலஞ்செய்து 

நின்னடி நான் வணங்க என் தன் 
குலஞ்செய்த தவமென்று கூறுவேன் 

கோசிகப்பேர் கொண்ட எந்தாய் ? 
முனீஸ்வரரே! தேவரீர் இங்கே எழுந்தருளப்பெற்றது 
இந்த நிலஞ்செய்த தவப்பேறா? அன்றி நெடுநாளாக 
யான் செய்துவரும் நல்வினைப்பயனா? அல்லது பல வளங் 
களும் நிறைந்த இவ் வயோத்திமாநகரஞ் செய்த தவமா ? 
அல்ல ; இவையொன்றும் அல்ல . கணக்கிறந்த காலம் , 
தலைமுறை தலைமுறையாக என் குலத்தவரெல்லாம் செய் 
துவந்த புண்ணியத்தின் பயனேயாகும் . இதனினும் யான் 
பெறத்தக்க பேறு வேறு யாதுளது ? 
விசுவாமித்திரர் . 
என்னனைய முனிவரரும் இமையவரும் 

இடையூறொன் றுடைய ரானால் 
பன்னகமும் நகுவெள்ளிப் பனிவரையும் 

பாற்கடலும் பதும பீடத் 
தன்னகரும் கற்பகநாட் டணிநகரு 

மணிமாட அயோத்தி என்னும் 
பொன்னகரும் அல்லாது புகலுண்டோ 

இகல்கடந்த புலவு வேலோய் ! 
சக்கரவர்த்தீ ! என்னைப்போன்ற முனிவர்களுக்கும் தேவர் 
களுக்கும் ஏதாவது துன்பம் நேரிட்டால் மலைகளிற்சிறந்த 
கைலைமலையும் , கடல்களிற் சிறந்த திருப்பாற்கடலும் , 
லோகங்களிற் சிறந்த சத்தியலோகமும் , நாடுகளிற் 
சிறந்த கற்பகநாடும் , நகரங்களிற் சிறந்த இவ்வயோத்திமா 
நகரமும் அல்லாமல் வேறு புகலிடம் ஏது ? சம்பராசுர 


2 M 


18 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


னைக் குலத்தோடும் - தொலைத்து , நீர் அன்றையதினம் 
அளித்த அரசன்றோ, இப்பொழுதும் இந்திரன் கற்பக 
நிழலில் இருந்து ஆள்வது ? 
தசரதர் .-- முனிபுங்கவ ! எனக்கெய்திய இந்தப் பெருமை 
யெல்லாம் தம்போன்ற மகாத்மாக்களின் அனுக்கிரகத் 
தால்தான் . தாம் இங்குவந்து என்னைக் கிருதார்த்தனாக்கி 
விட்டீர் . இதனால் நான் அடைந்த பேரானந்தத்திற்கு 
ஓர் அளவும் உண்டோ ? பிரமரிஷியாய் விளங்குந் தேவ 
ரீரை அடியேன் பூஜிக்கவேண்டியது நெறியாகையால் ,, 
எந்தக் காரியம் தேவரீருக்கு என்னால் முடியவேண்டுமோ , 
அதைத் தெரிவித்தால் செய்து முடிக்கக் காத்துக்கொண் 
டிருக்கிறேன் . 
விசுவாமித்திரர் .- 
தருவனத்துள் யானியற்றும் தவவேள்விக் 

கிடையூறாத் தவஞ்செய் வோர்கள் 
வெருவரச்சென் றடைகாம வெகுளியென 

நிருதரிடை விலக்கா வண்ணம் 
செருமுகத்துக் காத்தியென நின் சிறுவர் 

நால்வரினும் கரிய செம்மல் 
ஒருவனைத்தந் திடுவையெனின் உலகேழும் 

பெற்றதென உவப்பேன் மன்னா ! 
தசரதா ! எனது குறையைச் சொல்லுகின்றேன் கேள் : 
வனத்தில் நான் செய்யும் தவத்திற்குக் காமம் , வெகுளி, 
மயக்கம் என்னும் மூன்றுவித குற்றங்களைப்போல , அரக் 
கர் , நிருதர் , தைத்தியர் என்னும் மூன்றுவித துஷ்டர்கள் 
தடையுண்டாக்குகிறார்கள் ; அவர்களை அழித்து எனது 
யாகத்தை முடிக்கவேண்டும் . அதற்காக உனது பிள்ளை 
கள் நால்வரில் கரிய திருமேனியை உடையவனாகிய இரா 
மச்சந்திரனை என்னுடன் அனுப்பினால் நான் , ஏழுலகங் 
களையும் பெற்றது போல் சந்தோஷமடைவேன் . 
தசரதர்.-- ( மனங்கலங்கி ) தவசிரேஷ்டரே ! அதற்குக் குழந் 
தை இராமச்சந்திரன்தான் வேண்டுமோ ? 


6. சீதா கலியாணம் 


19 


விசுவாமித்திரர்.-- சக்கரவர்த்தீ ! சுபாகு , மாரீசன் என்னும் 
இரண்டு இராட்சதர்கள் தலைப்பட்டிருக்கின்றனர் . அவர் 
கள் மாயாரூபங்கொள்ள வல்லவர்கள் ; வெகு பராக்கிரம 
சாலிகள் ; யாகத்தைக் கெடுக்க அவர்கள் கூடை கூடை 
யாக மாமிசங்களையும் , குடம் குடமாக இரத்தத்தையும் 
கொண்டு வந்து யாகசாலையிற் கொட்டுகின்றனர் . யாகத் 
துக்குத்தீக்ஷை பண்ணிக்கொண் டிருக்கிறவர்கள் கோபத் 
துக்கு இடங்கொடுக்கலாகாது என்பது விதியாகையால் 
நான் அவர்களைச் சபிக்கவும் கூடவில்லை . உமது மகன் 
இராமச்சந்திரன் பாலனாயிருந்தாலும் ஒப்பற்ற சாமர்த் 
தியமுடையவன் . நான் அவனை மிகுந்த கவனத்தோடும் 
பாதுகாப்பேன். அவனால் என்னுடைய குறை நீங்குமென் 
பது திண்ணம் . இதன் மூலமாக அவனுடைய பலவகை 
யான மேன்மையும் கீர்த்தியும் மூன்று லோகங்களிலும் 
பரவப்போகின்றன . குழந்தையாயிற்றே என்று நீர் மனங் 
கலங்க வேண்டா . 
தசரதர் .--( மூர்ச்சையாகிச் சிம்மாசனத்திற் சாய்கிறார் . 
பிறகு எழுந்து முகம் சோர்ந்து ,) 
எண்ணிலா அருந்தவத்தோய் ! இயம்புமிச்சொல் 

மருமத்தில் எறிவேல் பாய்ந்த 
புண்ணிலாம் பெரும்புழையிற் கனல் நுழைந்தால் 

எனச்செவியிற் புகுந்த தையா 
உண்ணிலா வியதுயரம் பிடித்துந்த 

ஆருயிர்நின் றூச லாடக் 
கண்ணிலான் பெற்றிழந்தான் எனத்துயரம் 

உழக்கின்றேன் காதி மைந்தா ! 
தவசிரேஷ்டரே ! தேவரீர் கூறிய வார்த்தை , ஒருவன் மார் 
பில் கூரிய வேல்பாய்ந்து அதனால் உண்டான புண்ணில் 
நெருப்பும் நுழைந்ததுபோல , எனது செவியில் நுழைந் 
தது . முனிவர் தலைவரே ! உள்ளே நுழைந்த அந்தத் தீயின் 
வெப்பத்தால் எனது உயிர் வாடுகின்றது . கொடிய கூற்று 
வனே எதிரில் தோன்றி என்னுயிரைக் கேட்டாலும் பின் 
வாங்காது கொடுக்குந் திடநெஞ்சம் படைத்த என்மன 
மும் பதைக்கின்றதே ! பிறவிக்குருடன் கண்ணைப் பெற்று 


20 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


இழந்தது போல வருந்துகிறேன் . காதிகுமாரரே! கருணை 
வாரிதியே ! என் குழந்தை இராமனுக்கு இன்னும் பதி 
னாறு பிராயங்கூட ஆகவில்லையே ! அவனா இராட்சதர் 
கள் முன் நின்று போர்புரிய வல்லவன் ! போர் என் 
பது இன்னதென்றே அறியானே ! அரக்கர்கள் வெகு 
கபடமாக யுத்தம் செய்கிறவர்களாயிற்றே ! பச்சைப் 
பசுங்குழவியாகிய இராமனோ அவர்களோடு போர்புரி 
யத் தக்கவன் ! 
விசுவாமித்திரர்.-- சக்கரவர்த்தீ ! உனது குமாரன் யார் . 

என்பதை நீ அறியாய் ! 
தசரதர் .-- பெருந்தகையே ! என்ன்வானாலும் குழந்தை இரா 
மச்சந்திரனைப் பிரிந்து நான் ஒரு நிமிஷங்கூட என் பிரா 
ணனை வைத்திருக்கமாட்டேன்.அரக்கரை அழித்துத் தங் 
கள் யாகத்தை முடிப்பதற்கு இராமன் தானோ வேண்டும் ? 
படையூற்ற மிலன் ; சிறுவன் . பெரியோய் ! 

பணியிதுவேற் பனிநீர்க் கங்கை 
புடையூற்றுஞ் சடையானும் நான்முகனும் 

புரந்தரனும் புகுந்து செய்யும் 
இடையூற்றுக் கிடையூறா யான்காப்பன் ; 

பெருவேள்விக் கெழுக ஐயா ! 
குழந்தை இராமன் ஆயுதப்பயிற்சியில் தேர்ந்தவனல்லன் ; 
மேலும் சிறுவன்.ஆதலால் , பெருந்தவமுனிவரே ! தேவரீ 
ருக்குத்திருவுள்ளமானால் கங்காதரனாகியசிவபெருமானே 
யானா 

னாலும் சரி ; அன்றி ,நான் முகம்படைத்த பிரமதேவனே 
யானாலும் சரி ; அல்லது , ஆயிரங் கண்களோடு கூடிய 
தேவேந்திரனேயானாலும் சரி ; வேறு யாராயிருந்தாலும் 
அவர்கள் செய்யும் தடைக்குத் தடைசெய்து " உமது 
யாகத்தை நிறைவேற்றுகின்றேன் . கட்டளையிட்டரு 
ளுங்கள் ! முனீந்திரரே! அதை விட்டு இராமனை வேண்டா 
தீர் ! சுவாமி , இவ்வளவு காலமாகப் பிள்ளையில்லாமல் , எவ் 
வளவோ சிரமப்பட்டு , புத்திரகாமேஷ்டி செய்து பெற்ற 
பிள்ளையாயிற்றே அவன் ! அதை நினைத்தாவது திருவுள 
மிரங்கி அவனை விட்டுவிடும் ! எனக்குக் குழந்தைகள் நால் 
வர் இருந்தாலும் , அவர்களுள் இராமனிடம் எனக்கு . 


6. சீதா கலியாணம் 


-21 


வாஞ்சை அதிகம் . இதன் பொருட்டாவது , சுவாமீ ! 
இராமனை அழைத்துப்போகும் எண்ணத்தை மாற்றி 
யருளவேண்டும் . 
விசுவாமித்திரர்.-- ( கோபக்குறியோடு )தசரதா! நான்கேட்ட 
தைத் தப்பாமல் கொடுப்பதாகச் சொல்லிவிட்டு , பிறகு , 
நெருங்கிவந்தால் , மறுப்பது தானோ உனது தருமம் ! இது 
இரகு வமிசத்தார்கள் கொண்ட நோன்புக்கே விரோத 
மான காரியமாய் இருக்கிறதே ! இப்படிச் சொல்லுவது 
உனக்குத் தகுதியானால் நான் வந்தவழியே திரும்பிச் 
செல்கின்றேன் . 

சொன்ன சொல் தவறிய நீதானே 
பந்துக்களோடு சுகமாக வாழ்ந்திரு . 
தசரதர்.-- முனிபுங்கவ ! இதுவரையில் நான் சொல் தவறி 
யறியேன் . இராமன் சிறுவன் ; இன்றுங்கூட நித்திரை 
யில் தாயை நினைத்து அழுகிறவன் ; உலகியல்பு இன்ன 
தென்று 

உணராதவன் . 
விசுவாமித்திரர்.- உன் மகன் இராமனா உலகியல்பு உணராத 
வன் ! உனக்குத்தான் அவன் இயல்பு தெரியாது ! எனக்கு 
மா தெரியாது ? எத்தனையோ தேவர்கள் , நான் அழை 
யாமலே , என் குறிப்பறிந்துவரக் காத்திருக்கிறார்கள் . 
அங்ஙனமிருந்தும் நான் இராமனை நாடுவானேன் ? நன் 
றாய் யோசி . அவன் இன்னான் என்று அறியாமல் என் 
னென்னவோ கூறுகிறாயே ! 

அரசனீ அறியாய்; தவசிநான் அறிவேன் : 
போகிநீ அறியாய் ; யோகிநான் அறிவேன் : 
முகக்கண் கொண்டு நீ அவனியல் பறியாய் ; 
அகக்கண் கொண்டுநான் அவனியல் பறிவேன் : 
சொல்லால் அவன்புகழ் சொல்லநீ அறியாய் ; 
மனத்தால் அவன் புகழ் மதிக்கநான் அறிவேன் : 
அவத்தினர் போற்றுநீ அவன்புகழ் அறியாய் ; 
தவத்தினர் போற்றுநான் அவன்புகழ் அறிவேன் ; 
வில்லைத் தாங்கிய வேந்தனீ அறியாய்; 
புல்லைத் தாங்கிய சாந்தனான் அறிவேன் : 
மணிமுடி தரித்த மன்னனீ அறியாய்; 
சடைமுடி தரித்த துறவி நான் அறிவேன் : 


22 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


ரஜோகுணந் தன்னால் ராஜனீ யுணராய்; 
சத்துவ குணத்தால் தவசிநான் உணர்வேன் : 
ஆசனத் தமர்ந்தநீ அவன்புகழ் அறியாய்; 
சூசனத் தமர்ந்தநான் அவன்புகழ் அறிவேன் : 
புத்ரகா மேஷ்டி புரிந்தநீ அறியாய்; 
முத்திகா மேஷ்டி புரிந்தநான் அறிவேன் ; 
பொருளையும் இன்பையும் புகழுநீ அறியாய் ; 

அருளையும் வீட்டையும் அடையுநான் அறிவேன் . 
வசிஷ்டர் . - சக்கரவர்த்தீ ! மழையினாலுண்டான வெள்ளம் 
ஆறாகச் சென்று சமுத்திரத்திற் பாய்வதுபோல் உமது 
புத்திரனுக்கு அளவற்ற வித்தைகள் தாமே வலியவந்து 
சித்திக்கும் காலம் சமீபித்திருக்க , அதை நீர் உணராமல் , 
மறுக்கின்றீரே ! தருமதேவதைபோல் விளங்கும் நீர் , ஒரு 
மகானுக்கு ஒன்றைச் சொல்லிப் பிறகு அதற்கு மாறாக 
நடப்பது தகுமா ? இன்னபடி நடக்கிறேன் என்று வாக் 
குக் கொடுத்தால் அதற்கேற்றபடி நடப்பதன்றோ நல் 
லார் கடன் ? போர்முகங் கண்டறியாதவன் என்றாலும் , 
இராமச்சந்திரன் , விசுவாமித்திரருடைய பாதுகாவலில் 
இருக்கிற வரையில் அவனை ஒருவராலும் ஒன்றும் செய்ய 
முடியாது . அரக்கர்களை அழிப்பதென்றால் விசுவாமித் 
திரருக்கு அது ஒரு பெரிய காரியமன்றென்பது உமக்கு 
நிச்சயமாய்த் தெரிந்திருக்கட்டும் . அவர் இப்பொழுது 
உம்மிடம் இராமச்சந்திரனை வேண்டுவது , அவனுடைய 
தன்மைக்காகவே யல்லது வேறன்று . ஆகையால் இரா 
மன் அவருடன் புறப்பட்டுப் போவதைப்பற்றி உமக்குக் 
கொஞ்சமும் அச்சம் வேண்டா . 
தசரதர் .-- ஆனால் சரி , 

ஆனால் சரி , அப்படியே செய்கிறேன் . (விசுவா 
மித்திரரைப் பார்த்து ) சுவாமீ ! புத்திரவாஞ்சையால் 
தேவரீரிடத்து மதிமயங்கிப் பேசினேன் ; மன்னித்தரு 
ளுக. இதோ , அவனை இலக்ஷ்மணனோடு கூட்டி உம் 
வசத்தில் ஒப்புவிக்கின்றேன் . மந்திரீ ! இராமச்சந்திரன் 
என்ன செய்துகொண் டிருக்கிறான் ? 
( மந்திரி ஏவலாளனைப் பார்க்கிறார் . அவன் கைகூப்பி வணங்கி , ) 
ஏவலாளன்.-- மண்டலேஸ்வரா ! இளவரசர் தீர்த்தயாத் 
திரை சென்று திரும்பிவந்த நாள் முதலாக , ஏதோ துக்க 


6. சீதா கலியாணம் 


23 


முற்றவர்போல முகந்தளர்ந்திருக்கிறார் . நித்திய கரும 
மமும் சரிவரச் செய்வதில்லை . நாங்கள் அவர் காலைப் 
பிடித்து வேண்டிக்கொண்டால் ஏதேனும் சிலவற்றைச் 
செய்கிறார் . பெண்டு பிள்ளை , பண்ட பதார்த்தங்கள் எல் 
லாம் பொய் ; இவைகளில் என்ன பிரயோசனம் ? என்கி 
றார் . நல்லவுடையை உடுக்கவும் , இனிய உணவை உண் 
ணவும் , மதுர பானத்தைப் பருகவும் அவருக்கு எண்ண 
முண்டாகிறதில்லை . எப்பொருளிலும் அபிமானமற்று 
மகான்களைப்போல் விளங்குகின்றார் . ராஜாங்க முயற்சி 
யும் காணோம் . ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அதற்குத் 
துக்கிப்பது மில்லை . துன்பச் செயல்களிலேயே ஆயுள் 
கழிகிறதே என்று இரக்கத்தோடு சொல்லுகிறார் . சம் 
பத்து எப்பொழுதும் ஆபத்துக்கிடமென்று பொருளை 
எல்லோர்க்கும் வாரி இறைக்கின்றார் . அவருடைய உள் 
ளக் கருத்து இன்னதென விளங்கவில்லை . எந்த மகானு 
பவர்தாம் இவருக்கு உலகானுபவத்தைப் போதித்துத் 
திருப்புவாரோ தெரியவில்லை . 
தசரதர் .- ( விசுவாமித்திரரை நோக்கி மனவருத்தத்தோடு ,) 

எனக் கொன்றும் தோன்றவில்லையே ! (கலங்குகிறார் .) 
விசுவாமித்திரர் .-- சக்கரவர்த்தீ ! நீ கலங்கவேண்டா . கூட் 
டத்தினின்றும் பிரிந்த மானைப்போலத் தயங்கி நிற்கும் 
பெருந்தகையாகிய இராமனை இங்கே அழைத்துவரச் 
செய் . இந்த மயக்கம் அவனுக்கு ஆசையினாலும் , ஆபத் 
துக்களினாலும் வந்ததன்று . விவேகத்தினால் வந்த 
ஞானோதயம் . 
தசரதர் .-- ( ஏவலாளனை நோக்கி ) இராமச்சந்திரனை அழை 

தது வா . 
( ஏவலாளன் போகின்றான் . பிறகு இராமர் வருகிறார் ; தந்தையை 
முதலில் வணங்குகிறார் ;பின்பு வசிஷ்டர் ,விசுவாமித்திரர் முதலிய 
முனிவர்களை வணங்குகிறார் . மற்றையோர் இராமரை வணங்கு 
கின்றனர் . அவரவர் வணக்கங்களை அவரவர் தகுதிக்குத் தக்க 
படி தலையைத் தாழ்த்தலாலும் , ஆஹா, என வாயாற் சொல்ல 
லாலும் , கண்ணாற் பார்த்துத் தலையை அசைத்தலாலும் , அங்கீ 
கரிக்கிறார் . இராமச்சந்திரா! என் மடியில் வந்துட்கார் என்று 
தசரதர் சொல்லுகிறார் . இராமர் வேண்டா . நான் இங்கேயே 


24 ) 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


உட்காருகிறேன் என்று கூறித் தம் சையில் மடித்துவைத் 
திருந்த ஒரு சவுக்கத்தை , அங்கிருந்த பீடம் ஒன்றின் மேல் 
விரித்து உட்காருகிறார் .) 
தசரதர்.- இராமச்சந்திரா ! நற்குணங்களுக்கெல்லாம் இரு 
ப்பிடமாய் இருக்கிற நீ , எந்நேரமும் மனந்தளர்ந் திருக் 
கக் காரணம் என்ன ? உனது அழகிய தேகம் மெலிந்து 
வாடி யிருக்கின்றதே ! உன் மனத்தைப்பற்றி வருத்தும் 
துயர் இன்னதெனத் தந்தையாகிய நான் அறியக்கூடா 
தா ? நமது குலகுரு வசிஷ்டர் , தவசிரேஷ்டராகிய விசு 
வாமித்திரர் முதலிய மகான்களெல்லாம் உன்னை மிகவும் 
அருமையாய்ப் பாராட்டி வருகின்றனரே ! அவர்களிட 
மேனும் உன்னுடைய குறையைத் தெரிவிக்கக் கூடாதா ? 
வசிஷ்டர்.-- விஷயங்களை எளிதில் வென்ற அதிசூசா ! அறி 
வில்லாதவர்களுக்கு உரியதாயிருக்கிற இந்தத் துக்க 
சமுத்திரத்தில் நீ ஏன் ஐயா வீழ்கிறாய் ? 
விசுவாமித்திரர் .--- கல்வீட்டை எலி யறுப்பதுண்டோ ? உன் 
னையும் துயரம் பீடிப்பதுண்டோ? உன் மனத்திலுள்ளது 
எது ? இராமச்சந்திரா ! அதைச் சொல்வாயானால் நீ இச் 
சித்ததை அடையலாம் ; உன்னைப்பற்றி வருத்தும் மனோ 
துக்கமும் திரும்பாமல் ஒழியும் . ஆதலால் , ஐயா , உன் 
எண்ணத்தைக் கூசாமற் சொல் . 
இராமர் .- 

வேத நூற் பிராய நூறு மனிதர்தாம் புகுவரேனும் 
பாதியு முறங்கிப் போகு நின்றதிற் பதினையாண்டு 
பேதை பாலகன தாகும் பிணிபசி மூப்புத் துன்பம் . 
மாந்தர்க்கு வயது நூறல்லதில்லை . அந்த நூறுவயதும் 
ஒருவன் வாழ்வதாக வைத்துக்கொண்டாலும் , அதிற் 
பாதி உறக்கத்தில் கழியும் ; எஞ்சிய ஐம்பதில் பதினைந்து 
நன்று தீதறியாப் பாலப் பருவமாய்க் கழிகின்றது . 
துள்ள சில்லாண்டுகளுக்குள்ளே நேருந் துன்பங்களோ 
கணக்கில . 
வேட்டன பெறாமை துன்பம் ; விழைநரைப் பிரிதல் துன்பம் ; 
மோட்டெழில் இளமை நீங்க மூப்புவந் தடையில் துன்பம் . 
ஒன்றை விரும்பி அது கிடைக்காவிட்டால் துன்பம் . 
நமக்குப் பிரியமானவர்களை விட்டுப் பிரிதல் துன்பம் . 


மீந் 


பூதிதரிக்கின்ற அவவடியார் 
7. மெய்ப்பொருணாயனார் 

25 
இளமை நீங்கி வயோதிகம் வந்தால் துன்பம் . இப்படி 
நமது வாழ்நாள் முழுதும் துன்பமாகவே முடிகின்றதே . 

( வசிஷ்டர் இராமருக்குப் பல நியாயங்களை எடுத்துக் காட்டி 
வாழ்க்கையின் பயனை வலியுறுத்தி ஞானோபதேசஞ் செய்கின்ற 
னர் . பிறகு தசரதர் இராமரையும் இலக்ஷ்மணரையும் விசுவாமித் 
திரரிடம் ஒப்புவிக்க , அவர் அவர்களை அழைத்துக் கொண்டு செல் 
கிறார் . ) 

7. மெய்ப்பொருணாயனார் 
சேதிநாட்டிலே, திருக்கோவலூரிலே, மலையமா நாட்டா 
ருக்கு அரசரும் , வேதாகமங்களின் உண்மையை அறிந்த 
வரும் , சிவனடியார்களுடைய திருவேடத்தையே மெய்ப் 
பொருளெனச் சிந்தை செய்பவருமாகிய மெய்ப்பொருணாய 
னார் என்பவர் ஒருவர் இருந்தார் .அவர் தம்முடைய இராச்சி 
யத்தைத் தருமநெறி தவறாமல் நடத்தியும் , தம்மை எதிர்த்த 
பகைவர்களை ஜயங்கொண்டும் , சிவாலயங்களெங்கும் நித்திய 
நைமித்திகங்களைச் சிறப்பாக நடத்தியும் , சிவபக்தர்கள் வந்த 
பொழுது மனமகிழ்ச்சியோடும் வேண்டிய திரவியங்களைப் 
பூர்த்தியாகக் கொடுத்தும் வந்தார் . 

இப்படி நடக்கும் காலத்திலே , முத்திநாதன் என்கின்ற 
ஓரரசனானவன் அவரை வெல்லுதற்கு விரும்பி , யுத்த சந் 
நத்தனாகி , அவரோடு பொருது , யானை குதிரை தேர் காலாள் 
என்னுஞ் சேனைகளைப் பலமுறை இழந்து , தோற்று , அவ 
மானப்பட்டுப் போனான் . பின்பு அவன் யுத்தத்தினாலே 
அவரை ஜயிக்கமாட்டாதவனாகி , அவரிடத்திலே இருக்கின்ற 
வேடங்கொண்டு அவரைக் கபடத்தினால் வெல்ல நினைந்து , 
சரீரமுழுதிலும் விபூதி தரித்து , சடைகளைச் சேர்த்துக்கட்டி , 
புத்தகக்கவளிபோலத் தோன்றுகின்ற ஆயுதத்தை மறைத்து 
வைத்திருக்கின்ற ஒரு கவளியை எடுத்துக்கொண்டு , திருக் 
கோவலூரிற் சென்று மெய்ப்பொருணாயனாருடைய திரு 
மாளிகைவாயிலை அடைந்தான் . அப்பொழுது வாயிற்காவ 
லாளர் அவனை அஞ்சலிசெய்து , “ சுவாமீ ! உள்ளே எழுந் 
தருளும் என்று சொல்ல ; அம் முத்திநாதன் உள்ளே 
போய் , மற்ற வாயில்களையும் அப்படியே கடந்து சென்று , 


3 


26 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


இறுதிவாயிலை அடைந்தபொழுது , அவ்வாயிற் காவலாள 
னாகிய தத்தன் என்பவன் “ இப்பொழுது இராசா நித்திரை 
செய்கின்றார் . நீர் சமயமறிந்து போகவேண்டும் என்றான் . 
அதைக் கேட்ட முத்திநாதன் நான் அவருக்குச் சாஸ்தி 
ரோபதேசம் செய்யப்போகின்றபடியால் , நீ என்னைத் தடுக்க 
லாகாது என்று சொல்லி, உள்ளே புகுந்து , மெய்ப்பொரு. 
ணாயனார் கட்டிலிலே நித்திரைசெய்ய அவர் மனைவியார் 
பக்கத்தி லிருக்கக் கண்டும் , சமீபத்திலே சென்றான் . 

அப்பொழுது , மனைவியார் சீக்கிரம் எழுந்து , மெய்ப் 
பொருணாயனாரை எழுப்ப ; அவர் விழித்தெழுந்து , அவனை 
எதிர்கொண்டு வணங்கி நின்று , சுவாமீ! தேவரீர் இங்கே 
எழுந்தருளுதற்குக் காரணம் யாது ? என்று வினாவினார் . 
அதற்கு முத்திநாதன் " உங்கள் கடவுளாகிய பரமசிவன் 
ஆதிகாலத்திலே அருளிச்செய்த சைவாகமங்களுள் எவ்வி 
டத்துங் காணப்படாத ஓராகமத்தை உமக்குப் போதிக்கும் 
படி கொண்டுவந்தேன் என்றான் . மெய்ப்பொருணாயனார் 
அதைக்கேட்டு “ இதைப்பார்க்கிலும் உயர்ந்த பேறு அடி 
யேனுக்கு உண்டோ ? அந்தச் சிவாகமத்தை வாசித்து அடி 
யேனுக்கு அதன் பொருளை அருளிச்செய்யவேண்டும் 
என்று பிரார்த்திக்க ; முத்திநாதன் “ பட்டத்தரசி இல்லாமல் 
நீரும் நானும் வேறிடத்திருக்கவேண்டும் என்றான் . உட 
னே மெய்ப்பொருணாயனார் தம்முடைய மனைவியாரை அந் 
தப்புரத்துக்குப் போம்படி செய்து , பொய்வேடங்கொண்ட 
முத்திநாதனை ஆசனத்தின் மேல் இருத்தி , தாம் கீழேழே . 
இருந்துகொண்டு , " இனி அருளிச்செய்யும் என்றார் . முத்தி 
நாதன் தன் கையில் இருந்த வஞ்சகக் கவளிகையை மடி 
யின்மேலே வைத்து , புத்தகம் அவிழ்ப்பவன்போல அவிழ் 
த்து , மெய்ப்பொருணாயனார் வணங்கும்போது , அக்கவளி 
கையில் மறைத்து வைத்த உடைவாளை எடுத்து , அவரைக் 
குத்த ; அவர் சிவவேடமே மெய்ப்பொருளென்று , அவனை 
வணங்கினார் . அம் முத்திநாதன் உள்ளே புகுந்தபொழுதே 
" இராசாவுக்கு என்ன அபாயம் சம்பவிக்குமோ? என்று 
மனசை அங்கேயே செலுத்திக்கொண்டிருந்த தத்தனென் 
பவன் நொடியளவிலே உள்ளே புகுந்து , தன் கைவாளினால் 
அப்பகைவனை வெட்டப் போனான் . அதற்குமுன் உடை 


ை 


7. மெய்ப்பொருணாயனார் 

27 
வாளினாலே குத்தப்பட்டு இரத்தஞ்சொரிய விழப்போகின்ற 
மெய்ப்பொருணாயனார் , விழும்பொழுது, “ தத்தனே ! இவர் 
சிவனடியாராதலால் இவருக்கு ஓரிடையூறும் செய்யாதே 
என்று கையினாலே தடுத்து விழுந்தார் . அப்பொழுது தத் 
தன் மெய்ப்பொருணாயனாரைத் தலையினால் வணங்கி , அவ 
ரைத் தாங்கி , “ அடியேன் செய்யவேண்டிய குற்றேவல் 
யாது ? " என்று கேட்க ; மெய்ப்பொருணாயனார் “ வழியிலே 
இவருக்கு யாவரொருவரும் இடையூறு செய்யாதபடி 
இவரை அழைத்துக்கொண்டுபோய் விடு என்று சொன் 
னார் . அப்படியே தத்தன் முத்திநாதனை அழைத்துக்கொ 
ண்டு போம்பொழுது அம் முத்திநாதன் இராசாவைக் குத் 
தின சங்கதியை அறிந்தவர்களெல்லாரும் அவனைக் கொல் 
லும்படி வந்து சூழச்சூழ , அவர்களெல்லாரையும் , “ இந்தச் 
சிவப் 

பத்தருக்கு ஒருவரும் இடையூறு செய்யாதபடி இவரை 
அழைத்துக் கொண்டுபோய் விடும் பொருட்டு இராசாவே 
எனக்கு ஆஞ்ஞாபித்தார் " என்றுசொல்லி , தடுத்தான் . 
அவர்களெல்லாரும் அதைக் கேட்டவுடனே பயந்து நீங்கி 
விட , தத்தன் அவனை அழைத்துக்கொண்டு நகரத்தைக் 
கடந்து சென்று , அவனுக்குரிய காட்டுவழியிலே அவனை 
விட்டு, நகரத்துக்குத் திரும்பி , சிவவேடங்கொண்ட முத்தி 
நாதனை யாதொரு இடையூறு வராமல் அழைத்துக்கொண்டு 
போய்விட்ட சமாசாரத்தைக் கேட்பதற்கு விரும்பி முன் 
னேயே நீங்கிவிடக்கூடிய உயிரைத் தாங்கிக்கொண்டிருக் 
கும் மெய்ப்பொருணாயனாருக்கு முன் சென்று , 
நின்று, “ சிவபத்தரை இடையூறு ஒன்றும் வராதபடி கொ 
ண்டுபோய்விட்டேன் என்று சொன்னான் . அதைக்கேட்ட 
மெய்ப்பொருணாயனார் “ இன்றைக்கு நீ எனக்குச் செய்த 
உபகாரத்தை வேறார் செய்ய வல்லவர் ” என்று சொல்லி , 
பின்பு தமக்குப் பின் அரசாளுதற்குரிய குமாரர்களையும் மந் 
திரி முதலானவர்களையும் நோக்கி , சைவாகம விதிப்படி வி பூ . 
திமேல் வைத்த அன்பைப் பாதுகாக்கும்படி போதித்து , 
கனகசபையிலே ஆனந்தத் தாண்டவம் செய்தருளுகின்ற 
சபாநாதரைத் தியானம்பண்ணினார் . அப்பொழுது சபாநாதர் 
மெய்ப்பொருணாயனாருக்குத் தோன்றி , அவரைத் தம்மு 
டைய திருவடியிலே சேர்த்தருளினார் . 


வணங்கி 


-28 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


8. சகுந்தலை 
[ வேட்டை குறித்துக் காட்டுக்குச் சென்ற துஷ்யந்தன் , 
கண்வர் ஆசிரமத்தைக்கண்டு ஆசிரமவாசிகளைத் தரிசிக்க விரும்பி , 
ஸ்ாரதியைத் தேரோடு ஓர் இடத்தில் நிறுத்திவிட்டுத் தான் மட் 
டும் அங்கே சென்றான் . அங்கே சகுந்தலை தன் தோழிமார் அன 
சூயை , பிரியம்வதை என்னும் இருவரோடு மலர்ச்செடிகளுக்கு 
நீர்வார்த்துக் கொண்டிருந்தாள் . துஷ்யந்தன் ஒரு செடி மறைவி 
லிருந்து அவள் அழகைப் பார்த்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந் 
தான் . அப்பொழுது ஒரு வண்டு , துரத்தியும் போகாமல் , சகுந்தலை 
யின் முகத்தை நாடிப் பறந்து பறந்து வந்தது . தன்னைக் காட் 
டிக்கொள்வதற்கு இதுவே சமயமென்று ஆசிரமப் பெண்களை அவ 
மதித்து நடப்பவன் யார் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் எதிரே 
சென்றான் துஷ்யந்தன் , சகுந்தலையின் தோழியர் அவனை விருந் 
தாக ஏற்று உபசரித்தனர் . பிறகு ,) 
பிரியம்வதை.- (மறைவாய் , அனசூயையை நோக்கி .) பெருந் 
தன்மையும் அழகும் விளங்கியிருக்கின்றார் ; உட்கருத் 
தைப் பிறருக்கு வெளியிடாதவராய்க் காண்கிறார் ; சுக 
துக்கங்களில் மாறுதல் அடையாத சுபாவமுடையவ 
ராய்த் தோற்றுகிறார் ; இசைவாகவும் இனிமையாகவும் 
பேசுகிறார் ; உயர்குலத்திற் பிறந்த உத்தமரா யிருக்கின் 
றாரே ; இவர் யாரோ ? 
அனசூயை .-- எனக்குக்கூட இது வினோதமாயிருக்கின்றது ; 
நான் அவரைக் கேட்கின்றேன் ; ( உரக்க ) தங்களுடைய 
இனிய வார்த்தைகளால் எனக்கு ஒருவிதத் துணிவு உண் 
டாயிருக்கின்றது ; அதனால் , நான் , தங்களுடன் பேச 
விரும்புகின்றேன் : எந்த அரசகுலம் , தங்கள் பெருந்தன் 
மையால் விளக்கமுறுகின்றது ? எந்தத் தேசம் , தற்காலம் , 
தங்கள் பிரிவாற்றாமல் வருந்துகின்றது ? எந்தக் காரணத் 
தால் , தங்கள் அருமைத் திருமேனி , தபோவனத்தை 
உற்று , அதனில் துயர்பெற்று , வருந்துகின்றது ? 

( துஷ்யந்தன் தன் பெயரை வெளியிடாமல் தான் மன் 
னனால் அனுப்பப்பட்ட நீதிமத விசாரணைத் தலைவன் என்று தெரி 
வித்தான் . சிறிது நேரம் அவன் சகுந்தலையின் தோழிமாரோடு 
பேசிக்கொண்டிருந்தான் . அப்பொழுது அவனுடைய பரிவாரங் 
கள் அவனைத் தேடிக்கொண்டு வா , அவன் ஆசிரமப் பெண்களிடம் 
விடைபெற்று நீங்கினான் . ஆயினும் , சகுந்தலைமீது கொண்ட 


8. சகுந்தலை 


29 . 


காதலால் பட்டணத்துக்குத் திரும்பிப் போக மனமில்லாமல் ஆசி 
ரமத்துக்குச் சமீபமாகவே கூடாரம் அடித்துச் சிலநாள் தங்கியிருந் 
தான் . அப்பொழுது கண்வமுனிவரின் சீடர்கள் , தங்கள் யாகத் 
துக்குக் கண்வ முனிவரில் லாமையால் இராக்ஷதர்களால் இடை 
யூறுநேருகிறதென்று கூறி , அதை நீக்கச் சில இரவு தங்கள் 

ஆசிர 
மத்தில் தங்கியிருக்க வேண்டுமென்று துஷ்யந்தனைக் கேட்டுக் 
கொண்டார்கள் . துஷ்யந்தன் மிகுந்த விருப்புடன் அதற்கிணங்கிக் 
கண்வர் ஆசிரமத்திற் சென்று தங்கிவரத்தலைப்பட்டான் . அங்ஙனம் 
வசித்து வருகையில் துஷ்யந்தனும் சகுந்தலையும் பாஸ்பரம் ஒருவர் 
மீது ஒருவர்க்குள்ள அன்பை வெளிப்படுத்திக் கொள்ளச் சமயம் 
நேர்ந்தது . அப்போது இருவரும் தமது அன்பை வெளியிட்டுக் 
காந்தர்வ முறைப்படி விவாகஞ்செய்து கொண்டனர் . பின்னும் சில 
நாட்களுக்கெல்லாம் துஷ்யந்தன் தன் நகர்க்குச் செல்ல வேண் 
டியிருந்ததால் தனது கணையாழியைச் சகுந்தலையிடம் ஞாபகார்த் 
தமாகக் கொடுத்து விடைபெற்றுச் சென்றான் . சில நாட்களுக்குப் 
பின் கண்வ முனிவர் தமது ஆசிரமத்துக்கு வந்து , சகுந்தலை துஷ் 
யந்தனைக் காந்தர்வ முறையில் விவாகஞ் செய்துகொண்டதறிந்து 
சந்தோஷமுற்று அவளை அவள் கணவனிடம் அனுப்ப விரும்பி 
அதற்கான ஏற்பாடுகள் செய்தார் . அப்பொழுது ,) 
கண்வர் . - இன்று சகுந்தலை என்னைப் பிரிந்துபோய் 
வாள் என்று எண்ணும் போதே , எனது மனம் விசனம் 
மிகுந்திருக்கின்றது ; புறப்படும் போது கண்ணீர் விடுவது 
அனுசிதமென்று நினைத்துக் கண்ணீரை அடக்கிக்கொண் 
டிருப்பதினால் தொண்டை கம்மிக்கொண்டு , பார்வை மழு 
ங்கித் தவிக்கின்றேன் . உலக இன்பங்களை யொழித்துக் 
காட்டில் வசிக்கும் துறவியாகிய எனக்கே , வளர்த்த மக 
ளாசையால்,இத்தனை விசனம் மிகுந்திருக்கிற தென்றால் , 
நாட்டில் வாழும் , கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் ஒரு 
வனுக்கு , அவன் பெற்ற மகள் பிரிந்துபோகுங் காலத் 
தில் உண்டாகும் விசனத்தை அளவிட் டுரைக்கவும் 
ஆகுமோ ? 

( சுற்றிவருகிறார் . ) 
பிரியம் வதையும் அனசூயையும் .-- அன்புள்ள சகுந்தலா ! 
உனது அலங்காரம் முடிந்தது ; இப்போது இந்தப் பட் 
டாடைக ளிரண்டையும் உடுத்திக்கொள் 

( சகுந்தலை எழுந்து அவ்வாடைகளை உடுக்கின்றாள் .) 
கௌ தமி .--குழந்தாய் ! இதோ உனது தந்தை , ஆனந் 
தக் கண்ணீர்ப் பெருக்கோடு மகிழ்ச்சி மிக்கவராய் உன் 


32 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


சகுந்தலை .-- ( அப்போதுதான் ஞாபகம் வந்து ) அப்பா ! 
எனது தங்கைக்கொடியாகிய வனஜோத்ஸ்னீயைக்கண்டு 
பயணஞ் சொல்லிவிட்டு வருகிறேன் . 
கண்வர் . - நீ அதனிடத்தில் வைத்திருக்கிற சகோதர 
அன்பை நானறிவேன் . இதோ , அது இந்தத் தென் 
புறத்தி லிருக்கிறது . 
சகுந்தலை .-- ( கொடியை நெருங்கி ) ஓ , வனஜோத்ஸ்னீ ! நீ 
மாமரத்தோடு கூடியிருந்தபோதிலும் , இப்புறந் திரும்பி 
உனது கிளைக்கைகளால் என்னைத்தழுவிக்கொள் ; இன்று 
முதல் , நான் , உன்னைவிட்டு நெடுந்தூரத்தில் இருக்க 
வேண்டியவ ளாகிறேன் . 
கண்வர் . 

உன்னுடைய உத்தமகுண விசேஷத்தால் 
உனக்குத் தகுந்த வரனைப் பெற்றிருக்கின்றனை ; இதுவே , 
எனது நெடுநாளைய எண்ணம் . இந்த மல்லிகைக் கொடி 
யும் , மாமரத்தோடு கூடியிருக்கின்றது . ஆகையால் என 
க்கு உங்கள் இருவரைப்பற்றிய கவலைகளும் ஒழிந்தன . 
நீ க்ஷேமமாய்ப் போய் வா . 
சகுந்தலை . (தனது தோழிமாரை நோக்கி ) தோழிகாள் , 

ம் மல்லிகைக் கொடியை , உங்கள் இருவர்கையிலும் 
ஒப்புவிக்கின்றேன் . 
பிரியம் வதையும் அனசூயையும் .-- எங்களை யார் கையில் 
ஒப்புவிக்கின்றாய் ? 

( கண்ணீர் சொரிகின்றனர் . ) 
கண்வர் . - அனசூயா ! அழாதே - நீங்களிருவரும் அல்லவா , 
சகுந்தலையைத் தேற்றவேண்டும் . 

( எல்லாரும் போகிறார்கள் . ) 
சகுந்தலை.-- அப்பா ! இதோ , இந்த வீட்டுக் கொல்லையில் 
மேய்ந்துகொண்டிருக்கும் பெட்டை மான் பூர்ண கர்ப்ப 
மாயிருக்கிறபடியால் தள்ளாடி நடக்கின்றது ; இது குட் 
டி போட்டுச் சௌக்கியமானவுடன் , எனக்கோர் ஆள் 
அனுப்பிச் சங்கதி தெரிவியுங்கள் . 
கண்வர் .-- அப்படியே , மறக்கமாட்டோம் . 
சகுந்தலை . - ( நடை தடுக்கப்பட்டு நின்று ) வி விட்டு என் 
ஆடையைக் கௌவி யிழுத்து உராய்ந்து நிற்பது எது ? 

( திரும்பிப் பார்க்கிறாள் . ) 


8. சகுந்தலை 


33 


கண்வர் . - குழந்தாய் ! எந்த மான் வாயில் கூர்மையாகிய 
தருப்பைப் புல்லின் நுனி குத்திக்கொண்டபடியால் உண் 
டான புண்ணை இங்குதி நெய்யைத்தடவி நீ ஆற்றினையோ , 
சாமாகமென்னும் தானியத்தை நின் கைநிறைய அள்ளி , 
எந்த மானை இதமாய் ஊட்டி உன் பிள்ளையைப்போலப் 
பிரியமாய் வளர்த்தையோ , அந்தக் குட்டிமானே உன்னை 
விடாது பின் தொடர்ந்து வருகின்றது . 
சகுந்தலை .-- குழந்தாய் ! நீ ஏன் என்னைப் பின்தொடர்கின் 
றாய் ; நான் தான் , உங்களை எல்லாம் விட்டுப்போகத் 
துணிந்தவளானேனே ! நான் என்னவோ , உன்னைச் சின் 
னகுட்டியிலேயே , உன் தாய் இறந்தவுடனே , எடுத்து 
வந்து வளர்த்தேன் ; இப்போதுகூட நான் போய்விட்ட 
பிறகு எனது தந்தையார் உன்னைப் பாதுகாப்பார் . நீ 
திரும்பிப் போ . 

( அழுது கொண்டே போகிறாள் .) 
கண்வர் . - அழாதே ! அழாதே ! கண்ணீர் பெருகி நீண்ட 
இறையினையுடைய உன் கண்களின் பார்வையை மறைக் 
கும் ; அதனால் மேடு பள்ளமாய் உள்ள வழிகளில் உனக்கு 
அடி தடுமாறும் . 
சார்ங்கரவன்.- தமது சுற்றத்தாரைப் பயணங்கூட்டி விடுப் 
வர்கள் , தண்ணீர்க் கரை வரையில் தான் வரலாம் என 
விதியிருக்கின்றது . இதோ இங்கே ஏரிகரை குறுக்கிட் 

நக்கிறது . ஆகையால் , ஸ்வாமின் வேண்டிய விஷயங்க 
களைச் சொல்லிவிட்டுத் திரும்பிச் செல்லலாம் . 
கண்வர் . - ஆனால் , இந்த ஆலடி நிழலில் அனைவருஞ் சிறிது 
போது தங்குவோம் . 

( எல்லாரும் போய்த் தங்குகின்றார்கள் . ) 
கண்வர்.- ( தமக்குள் ) மாட்சிமை தங்கிய துஷ்யந்த மன்ன 
வர்க்குத் தகுதியான சமாசாரம் என்ன சொல்லி அனுப் 

( யோசிக்கிறார் .) 
சகுந்தலை .-- ( மறைவாய் ) தோழீ ! அந்தப் பெடைச் சக்ர 
வாகப் பணியைப் பார் ! அது தனது சேவலைக் காணாமல் 
வருந்திப் புலம்புகின்றது ; சேவல் , தூரத்திலும் இல்லை ; 
அருகிலுள்ள தாமரை இலைகளிலேயே மறைந்திருக்கின் 
றது . இதைக் கண்டதனால் என் மனம் வருந்துகின்றது , 

3M 


டிருக் 


பலாம் ! 


34 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


வரு 


கட 


அனசூயை . -- தோழீ , சகுந்தலா ! அப்படிச் சொல்லாதே . 
தனது சேவலைப் பிரிந்த பெடையும் , விசன மிகுதியால் 
விடியாது நீண்ட இரவைக் கடக்கும் இயற்கை உள்ள 
தாகும் . பிரிவின் துயரம் பெரிதே . ஆயினும் , மறுபடியுங் 
கூடுவோம் என்னும் கோரிக்கையால் , அது பொறுத்துக் 
கொள்ளக் கூடியதாகும் . 
கண்வர்.- சார்ங்கரவா ! நீ , சகுந்தலையை அரசனெதிரிற் 
கொண்டுபோய் விட்டு , நான் சொன்னதாகப் பின் 
கிறபடி சொல்லக் கடவாய் : 
சார்ங்கரவன் .-- தேவரீர் கட்டளைப்படியே .. 
கண்வர் .- " எமது * தவந்தான் எங்களுக்கு அஸ்தியென்று 
எண்ணும் தவசிகள் நாங்கள் . உமது ராஜகுல மேன்மை 
யையும் , உற்றாராகிய நாங்கள் இல்லாத காலத்தில் , இவள் , 
உம்மை விரும்பித் தன தாசையைக் குறைவின்றி உம்மி 
டத்திற் செலுத்தியதையும் உள்ளபடி யோசிக்கக் 

அரண்மனை ஸ்த்ரீகள் பலர் உமக்கிருப்பினும் , 
அவர்களைக் காட்டிலும் இவள் தாழ்ந்து வருந்தாமல் ஆத 
ரிக்கக் கடவீர் . அப்பால் இவளதிர்ஷ்டம்போ லாகட்டும் . 
இதற்கு மேலும் பெண் வீட்டார் பேசலாகாது . 
சார்ங்கரவன் .-- சங்கதி தெரிந்து கொண்டேன் .. 
கண்வர்.- மகளே ! உனக்கு இப்போது கொஞ்சம் புத்தி 
மதி சொல்லவேண்டி யிருக்கின்றது ; நாங்கள் வனவாசி 
கள் ஆயினும் உலக விவகாரமும் அறிந்திருக்கின்றோம் . 
சார்ங்கரவன்.- அறிஞர் அறியாத அறிவு கிடையாது . 
கண்வர்.--உனது புருஷன் வீட்டில் நீ வாழ்கிற காலத்தில் , 
மூத்தோரிடத்தில் முகக்கோணலில்லாமல் ஏத்தியவரை 
யிறைஞ்சிடுவாய் . சக்களத்திமார்களைத் தோழியர்போல 
நேசிக்கக் கடவாய் ; உனது புருஷர் கோபித்தாலும் , நீ 
அவரை மீட்டும் கோபிக்காதே ; வேலையாட்களிடத் 
திற்பக்ஷமாயிரு ; அணியாடை முதலிய செல்வவளங் 

* தவந்தான் என்பதற்கு தவர்தவிர ஆஸ்தி எங்களுக்கு 
வேறில்லை யென்றும் , தவமே ஆஸ்தி மற்றெல்லாம் நாஸ் தியென் 
றும் , இருபொருள் படுகின்றமை காண்க . 


13 


S. சகுந்தலை 


35 


என்று 


களைக் கண்டு நீ செருக்கடையாதே. இப்படி வாழ்ப் 
வர்களே கற்புடைய ஸ்த்ரீகள் ; எப்படி வாழ்ந்தால் என் 

உல்லங்கனஞ் செய்யும் பெண்களே குலத் 
தைக் கெடுக்கவந்த கோடாலிக் காம்பாவார்கள் . இந்தப் 
புத்திமதிகளைக் குறித்துக் கௌதமி எண்ணம் என்னவோ ? 
கௌதமி .-- புருஷன்வீட்டுக்குப் போகிற புதுப்பெண்ணுக் 
குச் சொல்ல வேண்டிய புத்திமதி இவ்வளவே ; இந்தப் 
புத்திமதியை மனத்தில் அமைத்துக்கொள் . 
கண்வர்.- குழந்தாய் ! என்னையும் உனது தோழிமார்களை 

யும் தழுவிக்கொள் . 
சகுந்தலை .-- அப்பா, என் சகிமார் பிரியம்வதையும் அன 
சூயையும் இங்கிருந்தே திரும்பி ஆசிரமத்துக்கு வந்து 
விடுவார்களோ ? 
கண்வர் .--- அவர்களுக்குக்கூட கலியாணம் ஆகவேண்டி 
யிருக்கின்றது . அவர்கள் உன்னுடன் நகரத்துக்கு வரு 
வது சரியன்று . கௌதமி வருவாள் . 
சகுந்தலை .-- ( தனது பிதாவைத் தழுவிக்கொண்டு ) * மலைய 
மலைச் சாரலிலிருந்து பிடுங்கி யெறியப்பட்ட சந்தனஎச் 
சிறு செடிபோல , எனது தந்தையின் மடியிலிருந்து பிரி 
ந்து நான் மற்றொரு தேசத்தில் எங்ஙனம் உயிர் பிழைத் 
திருப்பேன் ! 
கண்வர்.- என்னத்துக்கோ , இங்ஙனம் பயப்படுகின் றனை ? 
உயர்குல வேந்தர் வேந்தனாயுள்ள ஒருவனுடைய மனைவி 
நீ ; அவன் உன்னை விரும்பி ராஜகாரியத்தில் தனது 
( மந்திரத் ) துணைவியாக்கிக்கொள்ளப்போகின்றான் ; அதி 
லேயே உனது மனந்திரும்பி வேறு நினைக்க அவகாசம் 
இல்லாமற் போகப்போகிறது ; கிழக்குத் திக்கில் உதிக்கும் 
சூரியன் போல , புகழ்பெறும் புத்திரன் ஒருவனைப் பெறப் 
போகின்றனை ; ஆதலால் நீ எனது பிரிவைச் சற்றும் 
கவனிக்கப் போகிறதே இல்லை. 

( சகுந்தலை தனது தந்தையின் பாதங்களில் விழுந்து வணங் 
குகிறாள் . ) 

கன்னியாகுமரிக்கருகே மேற்குத் தொடர்ச்சு 
மலைகளில் ஒன்று . 


மலையமலை 


36 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


ஒருவேளை , 


கண்வர் .-- நீ அடையவேண்டுமென்று நான் விரும்புகின்ற 

எல்லாவற்றையும் நீ அடையக்கடவாய் . 
சகுந்தலை . - (தனது தோழியர்களை நெருங்கி ) நீங்கள் இரு 

வீரும் ஒன்றாய் என்னைத் தழுவிக்கொள்ளுங்கள். 
பிரியம்வதையும் அனசூயையும் - ( தழுவிக்கொண்டு) தோழீ ! 

அரசர் உன்னை இன்னாளெனத் தெரிந்து 
காள்ளத் தாமதிப்பாரானால் , அவர் பெயர் செதுக்கி 
யுள்ள இந்த மோதிரத்தைக் காட்டு . 

( அவர்கள் அவளுக்கதனைக் கொடுக்கின் றனர் . ) 
சகுந்தலை . - இப்படி நீங்கள் கொள்ளுகிற இந்தச் சந்தேகத் 

தால் , என் மனம் நடுங்குகின்றது . 
பிரியம் வதையும் அனசூயையும்.- அஞ்சாதே ; அன்பதிக 
மானால் கெடுதி வருமோ என அச்சமுண்டாவது வழக் 
கம் . 
சார்ங்கரவன் .--- சூரியன் உச்சமானான் ; வெய்யில் ஏறியது ; 

அம்மா ! நீ சீக்கிரம் பிரயாணப்படவேண்டும் . 
சகுந் தலை .-- ( ஆசிரமத்துக்கு நேராகத் திரும்பி ) அப்பா ! மறு 
படியும் நான் , இந்த ஆசிரமத்தை எப்போது காணு 
வேன் ? 
கண்வர் .-- கவனமாய்க்கேள் . நாற்கடல் சூழ்ந்த நானிலா 
திபதியாகிய துஷ்யந்த மஹாராஜனுக்கு , மனைவியாய் 
வாழ்ந்து , நீ , புகழ்பெறும் புத்திரனொருவனை , பெற்றுக் 
கொடுத்து , அந்த மைந்தனுக்கு மணவினை முடித்து , 
முடிசூட்டி அரசனாக்கிப் பூபாரத்தை அவன்மேற் சுமத்தி , 
பின்பு நீயும் நினது கணவனும் இவ்வாசிரமத்தை 
சயமாய் அடைவீர்கள் . 
கௌதமி .-- குழந்தாய் ! புறப்படுவதற்குக் குறித்த லக்கி 

தப்பிப்போகின்றது . அப்பாவைத் திரும்பிப் 
டேபாகவிடு . (கண்வரை நோக்கி ) இங்கே இவள் இப்படித் 
தான் திரும்பத் திரும்பப் பேசிக்கொண்டே பொழுது 
போக்குவாள் . ஆகையால் தாங்கள் தயவுசெய்து திரும்பி 
விடுங்கள் . 


னம் 


8. சகுந்தலை 


37 


* 


கண்வர்.--- குழந்தாய் ! என்னுடைய தபோநுஷ்டானங்க 

ளுக்குத் தடை உண்டாகின்றது . 
சகுந்தலை .- ( மறுபடியுந் தந்தையைத் தழுவிக்கொண்டு ) 
அப்பா ! உமது சரீரம் தவ அனுஷ்டானத்தால் , இப் 
போதே இளைத்திருக்கின்றது . 

ஆகையால் என்னைப் 
பற்றி அதிக கவலைப்படவேண்டாம் . 
கண்வர் . - (பெருமூச்செறிந்து ) நிவேதனமாக நீ வாரி 
இறைத்த நீவாரதானியம் , ஆசிரமவாசலில் முளைத்து 
வளரக் காணுந்தோறும் , எனது கவலையும் அதுபோலவே 
வளரும் ; கொஞ்சமேனும் குறையாது . ஆனாலும் , நீமட் 
டும் மங்களகரமாகப் போய் வா . 

( சகுந்தலை தனது துணைவரோடு செல்லுகின்றனள் . ) 
பிரியம்வதையும் அனசூயையும் .-- (சகுந்தலையை 

நெடுக 
நோக்கி ) ஆஹா! ஆஹா ! சகுந்தலை வனத்தில் மறைந்து 
விட்டாளே ! 
கண்வர் .-- (பெருமூச்செறிந்து ) அம்மா, அனசூயா ! தவத் 
தொழில்களில் உங்களுக்குத் துணையாயிருந்த சகுந்தலை 
கடைசியாகப் பிரிந்துபோய் விட்டாள் , உங்கள் விச 
னத்தை அடக்கிக்கொண்டு என்னோடு வாருங்கள் ! நான் 
ஆசிரமத்துக்குப் போகிறேன் . 
பிரியம் வதையும் அனசூயையும்.- அப்பா ! சகுந்தலை யில் 
லாமல் பாழடைந்து , அழகு குறைந்து , இருக்கும் ஆசிர 
மத்தில் நாங்கள் எப்படி நுழைவோம் ? 
கண்வர் . - அன்பு அதிகமாயிருப்பதால் அப்படித் தான் 
தோன்றும் . ( ஆழ்ந்த யோசனையோடு நடந்து கொண்டு) 
ஆஹா ! சகுந்தலையை , அவள் கணவன் வீட்டுக்கனுப் 
பின இப்போது தான் எனக்கொருவித ஆறுதல் உண்டா 
யிருக்கின்றது ; மகள் எந்நாளும் மற்றவர் பொருள் ; பிறரி 
டத்திற் பெற்ற இரவற் பொருளென்றும் இயம்பலாம் . 
இரவற்பொருளை அதற்குடையவரிடத்தில் திருப்பிக் 
கொடுத்து மகிழ்வதுபோல, சகுந்தலையை அவளுக் 
குடையவனாகிய அவள் கணவனிடம் அனுப்பின பின்பே , 
என் மனம்தெளிந்து மகிழ்ந்து விளங்குகின்றது . 


38 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


யாதென்பது 


[ இவர்கள் இங்கிவ்வாறாகச் சகுந்தலையை அழைத்துக்கொ 
ண்டு சென்ற சீடர் துஷ்யந்தனுக்குத் தமது வரவைக் கஞ்சுகி மூல 
மாக அறிவித்தனர் . ) 
கஞ்சுகி .-- அந்தோ ! நான் இந்த நிலைமைக்கு வந்துவிட் 
டேனே ! ஒருகாலத்தில் , எனது அந்தப்புரக்காவல் அதி 
காரத்துக்கு அடையாளமாய் என் கையிலேந்தியிருந்த 
இந்தச் சிங்காரத்தடி இப்போது நடக்கத் தள்ளாத கிழ 
வனாகிய எனக்குக் கிழத்தடியாய் ஊன்றிநடக்க உதவு 
கின்றதன்றோ ? அரசகடன் தடைபடக்கூடாது . என்றா 
லும் , இப்போதுதான் , தமது கடமைகளை முடித்து நியா 
யாசனத்தைவிட்டெழுந்து சென்ற அரசர்க்கு , கண் 
முனிவருடைய சிஷ்யர்களின் வரவைத் தெரிவித்துச் 
சிரமமுண்டாக்க எனக்கு மனம்வரவில்லை . ஆனாலும் , 
உலகரக்ஷனை செய்வோர்க்கு ஒருகாலும் ஒழிவே கிடை 

உண்மை . கட்டின தேர்க் குதிரைகளை 
அவிழ்க்காமலே சூரியன் ஓட்டிக்கொண்டிருக்கிறான் ; எப் 
போதும் காற்று ஓயாமல் வீசிக்கொண்டே யிருக்கின் 
றது ; பூடாரத்தைச் சேஷன் விடாது சுமந்துகொண்டே 
யிருக்கின்றான் ; ஆறிலொரு கடமைகொண்டு பாராளும் 
மன்னவன் தன் அதிகாரமும் அப்படியே ஓய்வின்றி 
விளங்கும் . எனது கடமையை நான் தவறாமற்செய்வதே 
தகுதி . (சுற்றிப்போய் உற்றுநோக்கி) தனது பரிவார 
யானைகளை மேயவிட்டு, தன்னந்தனியே ஓரிடத்தில் 
இளைப்பாறிக் கொண்டிருக்கும் அரச யானையைப்போல , 
வேந்தராகிய இவர் , ஜனங்களைப் பெற்றபிள்ளைகளைப்போல் 
பாதுகாத்து , தமது இளைப்பு ஆறத் தங்கியிருக்கின்றார் . 
( அருகேசென்று ) மகாராஜாவுக்கு ஜயமங்களம் உண்டா 
குக ! இங்கே துறவிகள் இருவர் பெண்களுடன் வந்திருக் 
கின்றனர் . இமயமலைச் சாரலிலிருப்பவர்களாம் ; கண்வர் 
இடத்திலிருந்து சமாசாரம் கொண்டுவந்தனர் . இதைப் 
பற்றித் தங்கள் கட்டளைக்குக் காத்திருக்கின்றேன் . 
துஷ்யந்தன் .- ( மரியாதையோடு ) கண்வரிடத்திலிருந்து சமா 

சாரங் கொண்டு வந்தவர்களா ? 
கஞ்சுகி . - ஆம் . 


8. சகுந்தலை 


39 


துஷ்யந் தன் . ஆனால் , உடனே , நீ போய் இதைப் புரோகி 
தர் , சோமராதர்க்குத் தெரிவி ; அவர் ஆசிரமவாசிகளுக்கு 
வேத விதிப்படி செய்யவேண்டிய அர்க்கிய பாத்தியாதி 
கடமைகளைச் செய்து , அவர்களை உள்ளே அழைத்துக் 
கொண்டு வரட்டும் ; நான் போய் அவர்களை நல்வரவேற் 
பதற் குரிய இடத்தில் இருக்கின்றேன் . 
கஞ்சுகி .-- தங்கள் கட்டளைப்படியே . 
துஷ்யந் தன் .- ( எழுந்து )வேத்ரவதீ ! யாகசாலைக்கு வழிகாட்டு . 
பிரதீகாரீ .---- இவ்வழியே வாருங்கள் . ( வழிகாட்டிச் செல் 

கின்றாள் .) 
துஷ்யந்தன் - ( அரசாட்சியின் துன்பத்தைச் சொல்லிக் 
கொண்டே நடந்து ) தான் விரும்பிய பொருளைப் பெற்ற 
வுடனே ஒவ்வொரு பிராணியும் சந்தோஷப்படுகின்றது . 
ஓர் அரசனோ என்றால் , தான் விரும்பிய பொருளைப் பெற் 
றும் , பின்னும் துன்பத்தையே அடைகின்றான் . ஒரு 
வன் தான் விரும்பிய பொருளைப் பெற்றானானால் , அவ 
னுடைய இச்சை மட்டும் தீரும் . அன்றி அதனைக் 
காப்பாற்றுந் துன்பம் அதிகரிக்கும் . ஆதலால் , அர 
சாட்சி கைக்குடைக்குச் சமானம் ; அதனைப் பிடித் 
தலால் + கைக்குண்டாகும் துன்பம் அதிகம் , 1. உடற் 
குண்டாகும் சுகம் குறைவு . 

(திரைக்குப் பின்னே ) 
|| வை தாளிகர்.-- மன்னர்க்கு ஜயமுண்டாகுக . 
முதல் வை தாளிகன்.-- குடிகள் சுகத்தை நாடுதலே உமக்கு 
இயற்கை ; ஒருபோதும் உமது சுகத்தை நீர் நாடுவது 
கிடையாது . மரமானது தனது தலையில் வெய்யிலைத் காங் 
கிக்கொண்டிருந்தும் , தன்னிழலில் வருபவர்களுடைய 
* பொருள் - அரசாட்சி . 

+ எதிர் காபற்றிற் பட்டபோது குடைபிடித்துச் செல்வோன் 
கைபடும் பாடு பெரும் பாடு - எதிர் மலைழையிற்பட்டபோது 
பிடித்துச் செல்வோன் படும்பாடு பெரும்பாடு . 
//வை தாளிகர் 

சமயோசிதமாய்ப் பாடும் அரண்மனைப் பாட 
கர்கள் . அரசர்க்குக் காலவரை யறிவித்துக் கடமை முடிப்பிக்கிற 
வர்கள் . 


டை 


40 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


இளைப்பை யகற்றுவதுபோல , சான்றோர் தமது துன் 
பத்தைக் கவனியாமலே , பிறர் துன்பத்தை நீக்குவார்கள் . 
இரண்டாம் வை தாளிகன் .--செல்வம் பொருந்தியுள்ள 
போது மட்டும் சுற்றத்தார் கூடி இருப்பார்கள் . நீரோ 
அப்படி இல்லை . குடிஜனங்கள் , உண்மை வழியைவிட்டு 
விலகினால் கண்டிக்கின்றீர் ; அவர்களுக்குள் நேரிடும் 
வழக்கறுக்கின்றீர் ; அவர்களைப் பலவிதத்திலுங் காப் 
பாற்றுகின்றீர் ; ஆதலால் உமது அன்பின் நிலைமை அதி 
சயிக்கத் தக்கது . 
துஷ்யந் தன் .-- மனக்கவலை கொண்ட நான் மறுபடியும் மனக் 
களிப்படைந்தேன் . 

( சுற்றிச் செல்கிறான் .) 
பிரதீகாரீ .--- யாகசாலையின் சுற்றுமேடை நன்றாய்ப் பெருக் 
கிச் சுத்தமாயிருக்கின்றது ; யாகப்பசுவும் ஒருபுறங் கட்டி 
யிருக்கின்றது ; கண்டோர் . மனத்தைக் கவரக்கூடிய இந் 

நத 
வாசற்படியின்மேல் ஏறுங்கள் . 

( ஏறி , மெய்காப்பாளன் ஒருவனுடைய தோள்மேல் , சாய்ந்து 
கொண்டு நிற்கிறான் . ) 
துஷ்யந்தன்.- வேத்திரவதி ! எதற்காக இம்முனிவர்களைக் 
கண்வர் அனுப்பியில் 

அனுப்பியிருப்பாரோ ? இந்த ருஷிகள் தவத் 
திற் கென்ன குறை நேரிட்டதோ, துன்மார்க்கர்களில் 
எவர்களேனும் தவவன மிருகங்களுக்குக் கெடுதிசெய் 
தார்களோ , எனது தீவினையின் முதிர்ச்சியால் , தவவனக் 
கொடிகள் மலராதிருந்தனவோ , இப்படிப் பலவாறு என் 
மனது பரிதபிக்கின்றது . 
பிரதீகாரீ .-- இந்த ருஷிகள் தம்தம் தவகருமங்கள் சரிவர 
நடைபெறுவதால் , மனமகிழ்ந்து , மன்னவராகிய தங் 
களுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கிறார்கள் என்று 
எண்ணுகின்றேன் . 

( அப்போது , முன்னே கஞ்சுகியும் புரோகிதரும் நடந்து 
வழிகாட்ட , இடையில் சகுந்தலையோடு கௌதமி செல்ல , பின் 
னே முனிவர்கள் வருகின்றனர் . ) 
கஞ்சுகி .-- சுவாமிகாள் ! இப்படி வாருங்கள் ; இப்படியே 
வாருங்கள் . 


8. சகுந்தலை 


41 


சார்ங்கரவன்--- சாரத்வதா ! இந்த அரசர் , எப்போதும் 
நல்வழிவிட்டு அல்வழியிற் செல்லாத பரிசுத்தபுருஷோத் 
தமர் ; இவர் அரசாட்சியில் அடங்கிய குடிகளில் , கீழ்க் 
குலத்தோரும் அல்வழியிற் செல்லார் ; ஆயினும் மனிதர் 
மிகுந்தில்லாத் தவவனங்களிலிருந்து பழகிய எனக்கு 
இந்த மாந்தர் நிறைந்த அரண்மனை , நெருப்புச் சூழ்ந்த 
வீடுபோலத் தோன்றுகிறது . 
சாரத்வதன் .-- நகரத்தை அடைந்தவுடனே உமக்கு இப்ப 
டித் தோன்றுவது நியாயந்தான் . எண்ணெய் தேய்த்துக் 
குளித்தானவன் எண்ணெய் தேய்த்துக்கொண்டு இனிக் 
குளிப்பவனையும் , நல்வழியிற் செல்வோன் அல்வழியிற் 
செல்வோனையும் , தூங்கி விழித்துக்கொண்டவன் தூங் 
கிக் கொண்டிருப்பவனையும் , சுயேச்சையில் திரிபவன் 
சிறையில் இருப்பவனையும் , கண்டால் எப்படி எண்ணு 
வார்களோ , அப்படி நான் , சிற்றின்பத்தில் மூழ்கிவாழும் 
இம் மனிதரைக் கண்டு மதிக்கின்றேன் . 
சகுந்தலை .-( தான் என்னவோ அவசகுனங்கண்டு ) அந்தோ ! 

ஏனோ என் வலக்கண் துடிக்கின்றது ! 
கௌதமி .-- குழந்தாய் ! உனக்கு வந்த துன்பம் நீங்கக் கட 
வது ; உனது கணவன் வீட்டுக் குலதெய்வங்கள் உனக்கு 
நன்மை உண்டாக்கக் கடவன . 

( நெடுக நடக்கிறாள் . ) 
புரோகிதர் .-- ( அரசனைச் சுட்டிக்காட்டி ) நான்கு வருணத் 
தினரையும் நான்கு ஆசிரமத்தினரையும் தத்தம் நிலையில் 
தவறாது காப்பவராகிய மன்னவர் , தமது ஆசனத்தைவிட் 
டெழுந்து , உங்கள் 

எதிர்நோக்கி நிற்கின்றார் ; 
அவரைப் பாருங்கள் . 
சார்ங்கரவன் .-- ஓ , பிராமணோத்தம ! இது மிகவும் கொண் 
டாடத்தக்க விஷயமேயாயினும் , நாங்கள் இதனை இவ்வர 
சர் விஷயத்தில் அரிதாக மதியோம் . காய்த்த பளுவி 
னால் மரங்கள் வளையும் ; நீர் மிகுந்து சாய்ந்த பளுவினால் 
மேகங்கள் கீழ் இறங்கும் ; செல்வம் நிறைவதனால் சான் 
றோர்க்கு வணக்கம் உண்டாகும் ; பிறர்க்கு நன்மை தரும் 
மனமுடையார் இங்ஙனம் இருத்தல் இயற்கை . 


வரவை 


42 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


பிரதீகாரீ .-- சுவாமீ ! முனிவர்கள் முகமலர்ந்திருக்கின்றபடி 
யால் , தமது காரியம் லகுவில் முடியுமென நம்பியிருக் 
கின்றார்கள் என்றெண்ணுகின்றேன் . 
துஷ்யந்தன்.- (சகுந்தலையை உற்று நோக்கி ) இதோ 
த்த இலைகளின் இடையிலிருக்கும் இள இலைபோல , 
முற்றிலும் தனது அழகு தோன்றாதபடி , துறவியர் நடு 
வில் , முக்காடிட்டு முகத்தை மூடி விளங்கும் இந் நங்கை 
யாரோ ? 
பிரதீகாரீ .-- ஆச்சரிய மிகுதியால் , எனது எண்ணமும் எந்த 
வழியிலும்செல்லவில்லை ; உருவமென்னவோ , அதியற் 
புதமாகத்தான் இருக்கின்றது . 
துஷ்யந் தன் .-- என்றாலும் பிறன் மனைவியைக் கவனித்துப் 

பார்க்கப்படாது . 
சகுந்தலை . - ( தனது மார்பிற் கையை வைத்து , தனக்குள் 
ளேயே ) ஓ , நெஞ்சே ! என் இப்படி நடுங்குகின்றனை ? 
எனது தலைவரது காதல் மிகுதியை நினைந்து சற்றுத் 
தைரியமாயிரு. 
புரோகிதர் . - ( முன்னே போய் ) இறைவ ! விதிப்படி உப 
சரித்து நல்வரவேற்று , நான் அழைத்துக்கொண்டுவந்த 
துறவிகள் இதோ வந்திருக்கின்றனர் ; அவர்கள் தமது 
குருவினிடத்திலிருந்து தங்களுக்கொரு 
கொண்டுவந்திருக்கின்றார்கள் ; அதனைத் தாங்கள் தயை 
செய்து கேட்கவேண்டும் . 
துஷ்யந்தன் .-- கேட்கச் சித்தமாயிருக்கின்றேன் . 
சார்ங்கரவனும் சாரத்வதனும் .- ( கைகளை உயர்த்தி ) ஒ அரசு ! 

உமக்கு ஜயமுண்டாகக் கடவது . 
துஷ்யந்தன் .-- உங்களனைவர்க்கும் வந்தனம் செய்கின்றேன் . 
சார்ங்கரவனும் சாரத்வதனும் .-- உமது எண்ணம் ஈடேறக் 


சமாசாரங் 


கடவது . 


துஷ்யந் தன் .-- முனிவர்களுடைய தவவொழுக்கங்கள் நன் 
நடைபெறுகின்றனவா ? 


8. சகுந்தலை 


43 : 


சார்ங்கரவனும் சாரத்வதனும் .- உமது பாதுகாப்பில் 
உள்ள நல்லோருடைய தவகருமங்களுக்கும் தவறுண் 
டாகுமா ? சூரியன் சுடர்விரிந்து விளங்குகையில் இருள் 
எவ்வாறு நிற்கும் ? 
துஷ்யந்தன் .-- இப்போதுதான் அரசன் என்னும் பட்டப் 
பெயர் எனக்கு நிலைத்தது .. உலக க்ஷேமகாரணரும் 
பெருமை பொருந்தியவரும் ஆகிய கண்வர் , க்ஷேமமா 
யிருக்கின்றாரா ? 
சார்ங்கரவனும் சாரத்வதனும் ..--மஹான்கள் தங்களுடைய 
தபோசக்தியினாலேயே தங்ளுடைய சுகத்தையும் , வாழ் 
வையும் பெற்றிருக்கின்றனர் . அவர் , உமது சுகத்தைக் 
கேட்ட பிறகு , இதனை உமக்குச் சொல்லச் சொன்னார் . 
துஷ்யந்தன் .-- மஹானாகிய அவர் என்ன கட்டளையிட்டார் ? 

? 
சார்ங்கரவன்.- " நீரும் எனது மகளும் ஒருவருக்கொருவர் 
உடன்பட்டு மணம்புரிந்து கொண்டதை , நான் , உங் 
கள் இருவர் மேலும் வைத்த அன்பினால் , அங்கீகரிக் 
கின்றேன் . உலகில் - உம்மை உத்தமோத்தமராக மதிக் 
கின்றேன் ; 

சகுந்தலையோ, சற்குணவதி ; ஆதலால் , 
இப்படி ஒத்த குணாதிசயங்களோடு கூடிய தம்பதியராகிய 
உங்கள் இருவரையும் ஒன்றாய்க் கூட்டிவைத்த பிரமன் 
தான் இத்தனை நாளாய்ப் பெற்ற நிந்தையைப் போக் 
கினான் ; கருவுயிர்க்குங் காலம் நெருங்கியுள்ள இந்த மங் 
கையை , தம்பதி சமேதராய்ச் செய்து கொள்ள வேண் 
டிய ஸீமந்தம் முதலிய சடங்குகட்காக , இப்போதே நீர் 
ஏற்றுக்கொள்ள வேண்டும் . 
கௌதமி . மஹாராஜாவே , நான் பேசவேண்டியது அநா 
வசியம் ; ஆயினும் , இரண்டொரு வார்த்தை பேச விரும் 
புகின்றேன் : கலியாணத்தை விரும்பின நீரும் , பெண் 
ணைப் பெற்றவர்களுடைய இஷ்டத்தை எதிர்பார்க்க 
வில்லை ; அந்தப் பெண்ணும் அப்படியே , தனது சுற்றத் 
தாரை யோசிக்காமலே ஒப்புக்கொண்டனள் . இப்படி 

* கணவர் மனைவியர் ஒருவர்க்கொருவரை , பெரும்பாலும் 
ஒவ்வாமற் படைத்துப் பெற்ற நிந்தை . 


44 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


எனது 


ஒரு பெண் 


உங்களுக்குள்ளே உள்ளம் ஒத்துத் தனிமையில் நடந்த 
விவகாரத்தில் , நீங்கள் ஒருவர்க்கொருவர் நடந்துகொள்ள 
வேண்டிய முறையைப்பற்றி நான் என்ன சொல்லக்கூடும் ? 
சகுந்தலை.-- (தனக்குள் ) 

நாயகர் என்ன சொல்லு 
வாரோ தெரியவில்லையே ! 
துஷ்யந் தன் .---இது என்ன இது ! எனக்கு முன்னே , இவர் 

கள் என்னவோ கொண்டுவந்திருக்கிறார்களே ! 
சகுந்தலை .- ( மனத்துக்குள் ) ஐயோ ! இவர் வார்த்தை நெருப் 

புப்போ லிருக்கிறதே ! 
சார்ங்கரவன் .-- என்ன வார்த்தை சொல்லுகிறீர் ! உம்மைப் 
போன்ற மன்னர்கள் உலகவிவகார ஒழுங்கை நன்குணர்ந் 
தவர்கள் அல்லவா ? 

யௌவனமுடைய 
கற்புடையவள் ஆயினும் தனது கணவனை விட்டு , சுற்றத் 
தார் சார்பில் வாழ்வாளாயின் , ஊரார் அவளை மதியார் 
கள் ; ஆதலாற்றான் கணவன் வெறுத்துத் தள்ளினாலும் , 
அவனுடனே மனைவி இருக்கவேண்டுமென்று அவள் 
பந்துக்கள் விரும்புகிறார்கள் . இதனை நீவிர் அறியாதிருப் 
பது விந்தை . 
துஷ்யந்தன்.- ஆஹா ! இவ்வம்மையாரை 

நான் 

மணந் 
தேனா ? 
சகுந்தலை .-- ( துயரத்தோடு மனத்துக்குள் ) ஓ , நெஞ்சே ! நீ 

பயந்தது சரிதான் . 
சார்ங்கரவன்.-- ஐயா ! செய்த காரியத்தை ஏன் இல்லை 
என்கிறீர் . அந்தரங்கமாகச் செய்தது இப்பொழுது 
உமக்கு வெறுப்பாய்த் தோன்றினாலும் அரசராகிய நீர் 

தி நெறியைத் தவறலாமா ? 
துஷ்யந்தன் . பொய்யைப் புனைந்து சுருட்டிக்கொண்டு வந்த 

இந்தக் கேள்விகளுக்கு விடைகள் கிடையா . 
சார்ங்கரவன்.-- இராஜாதிகாரப் பிராந்தி மிகுந்திருப்பவர்க 

ளுக்கு , இந்த மனமயக்கம் சாதாரணமாயுண்டு . 
துஷ்யந் தன் .-- என்னை மிகவும் அவமதித்துப் பேசுகின்றீர் ! 


8. சகுந்தலை 


45 . 


கௌ தமி.-- குழந்தாய் ! கொஞ்சங் கூச்சப்படாமல் இரு ; 
முக்காட்டை நீக்குகின்றேன் ; உனது கணவர் உன்னை 
இன்னாளென அறிந்துகொள்வார் . 

( முக்காட்டை நீக்குகின்றாள் . ) 
துஷ்யந் தன்.-- (சகுந்தலையை உற்று நோக்கித் தனக்குள் ) 
அழகின் மிகுந்த * அணங்குபோல் என்னெதிரே 
தோன்றும் இந்த இளங்கொடியை , எந்நாளில் எங்கே 
மணந்தேனோ, இல்லையோ எனக்கு ஞாபகம் இல்லை.. 
+ பனித்துளியான் மூடிய மல்லிகை மலரைக் கண்ட 
வண்டுபோல , இவளைத் துணிந்து கொள்ளவும் மனம் 
வரவில்லை ; தள்ளவும் மனம் வரவில்லை . 

(சிந்தித்துக்கொண்டிருக்கின்றான் . ) 
பிரதீகாரீ .--( மனத்துக்குள் ) சன்மார்க்க நெறியில் எமது மன் 
னவர் எத்தனை சிறந்தவர் ! வலிய வந்திருக்கிற இந்த 
அழகைக் கண்டவுடனே யார்தான் தடைசொல்வார்கள் ? 
சார்ங்கரவன் .--- ஓ வேந்தே ! நீர் ஏனோ இங்ஙனம் சும்மா 

இருக்கின்றீர் ? 
துஷ்யந்தன் .-- ஓ துறவிகாள் ! நான் எத்தனையோ எண்ணி 
எண்ணிப்பார்த்தும் , இவ்வம்மையாரை மணஞ்செய்து 
கொண்ட ஞாபகம் வரவில்லை . ஆதலால் நான் தான் 
கணவனென்பது சந்தேகமாயிருக்கையில் , கர்ப்பச் சின் 

விளங்கியுள்ள இவளை , எங்ஙனம் ஏற்றுக் 
கொள்வேன் ? 
சகுந்தலை .-- ( துக்கத்தோடு மறைவாய் ) எனது நாயகர் , கலி 
யாணத்தைக்குறித்தே சந்தேகப்படுகின்றார் . ஆதலால் 
எனது ஆசையின் முதிர்ச்சி எங்கனம் நிறைவேறப்போ 
கின்றது ? 
சார்ங்கரவன்.- அப்படிச் சொல்லாதீர் ; கண்வ முனிவர் , 
திருடின பொருளைக் கண்டுபிடித்தும் , அதனை அக் 

அணங்கு = தெய்வப்பெண் . 
- பனியால் நிறைந்த மல்லிகை மலரை வண்டு நுகருவதற்கு 
முன் அதைத் தொடுகிறதா விடுகிறதாவென்று சுற்றிப்பறந்து 
ஆராய்வது வழக்கம் . 


னங்கள் 


* 


-46 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


என்ன 


கள்வற்கே திரும்பிக்கொடுப்பது போல , தமது 

மகளை 
உமக்கே கொடுத்து , உமது நிந்தையைத் துடைத்தனர் ; 
அப்பேர்ப் பட்டவரை , நீர் அவமதிப்பது அடாது . 
சாரத்வதன் .-- சார்ங்கரவ ! இனிப் பேசுவதை நிறுத்து ; 
சகுந்தலா ! நாங்கள் 

சொல்லவேண்டுமோ , 
அதனைச் சொல்லியாயிற்று . இங்கே அரசரும் இப்படிப் 
பேசுகிறார் ; அவர்க்கு நம்பிக்கை வரத்தகுந்த விஷயம் 
ஏதாவதிருந்தால் சொல்லு . 
சகுந்தலை.-- ( தனக்குள் ) அப்படிப்பட்ட காதலே அடியோடு 
காற்றாய்ப் பறந்தபோது , ஞாபகம்பண்ணி நம்பவைப்ப 
திற் பலனென்ன ? நான் , எப்போதும் தீராத் துயரத்தை 
அனுபவிக்க வேண்டியவளாயிருக்கின்றேன் . (உரக்க) 
பிராணநாதா ! (இது பாதி சொல்லி ) மணம் புரிந்ததே , 
சந்தேகத்தில் இருக்கிறபொழுது , இப்படி அழைப்பது 
நியாயமல்ல; - புருவமிசத்தில் உதித்தவரே! ஆசிரமத்தில் 
என்னென்னவோ உடம்படு மொழிகள் கூறி , களங்க 
மற்ற என்னை மயக்கிவிட்டீர் . இப்போது இப்படிப் பேசித் 
தள்ளிவிடுதல் சரியன்று . 
துஷ்யந்தன் . - (காதுகளிற் கைகளை வைத்து ) அந்தோ 
பாவம் ! பாவம் ! கரைபுரண்டு வேகமாய் ஓடுகின்ற பெரு 
நதியானது , தெளிந்த நீரைக் கலங்கலாக்கி , கரையிலுள்ள 
மரங்களை வேரோடு தள்ளிவிடுகின்ற தன்மைபோல , 
எனது நிலையைக் கலக்கிக் குலநலத்தைக் குலைத்துவிட 
எண்ணுகின்றனை ! 
சகுந்தலை.- உண்மையில் நான் , பிறர் மனைவியென நீர் 
ஐயுற்று , இங்ஙனம் நடந்து கொள்வீராயின் , சரி ! இதோ 
இந்த அறிகுறியைக்கொண்டு உமது ஐயத்தை நீக்குகின் 
றேன் . 
துஷ்யந் தன் .-- மிகவும் நல்ல ஏற்பாடு . 
சகுந்தலை.-- ( மோதிரமிருந்த இடத்தைத்தடவி ) ஐயையோ ! 
என் விரலில் மோதிரத்தைக்காணோமே ! 

( கௌதமியை வியாகுலத்தோடு பார்க்கிறாள் . ) 


8. சகுந்தலை 


47 - 


விட்டிருக் 


டது . 


கௌதமி .-- சக்கராவதாரத்திலுள்ள சசி தீர்த்தத்தை நீ 
குனிந்து வணங்குகையில் , அம் மோதிரம் நழுவி விழுந்து 

டிருக்கலாம் . 
துஷ்யந்தன் .- ( புன் சிரிப்போடு ) பெண்புரட்டு, புனை சுருட்டு 

என்கிறார்களே , இதுதான் . 
சகுந்தலை ..- இருக்கட்டும் ; இது தான் இப்படியாயிற்று . 
விதியைவெல்ல யாராலாகும் ? வேறொரு விஷயம் கூறுகி 
றேன் . 
துஷ்யந்தன் .-- கண்ணாலே பார்க்கவேண்டியது போய்விட் 

இப்போது காதாலே கேட்கவேண்டிய விஷயம் 
வந்துவிட்டது ! ஆகட்டும் , அதை இப்போதே சொல்லு . 
சகுந்தலை .-- ஒருநாள் , நவமாலிகைக் கொடிப்பந்தலில் உமது 
கையில் தாமரையிலைத் தொன்னையில் தண்ணீர் வைத்துக் 
கொண்டிருந்தீர். 
துஷ்யந்தன்.-- நன்றாய்க் கேட்கிறது ; சொல்லு .. 
சகுந்தலை .-- அந்தச் சமயத்தில் , நான் பிள்ளையைப்போல் 
வளர்த்த தீர்க்காபாங்கன் என்னும் எனது மான் உமதரு 
கில் வந்தது . நீர் , அதனைத் தயாளகுணத்தோடு நோக்கி 
மெல்லியமானே , இந்தா , தண்ணீர்குடி 
அது உம்முடன் பழகியில்லாதபடியால் , உம்முடைய 
உபசாரத்தை ஏற்றுக்கொள்ளப் பயந்தது . அதே ஜலத் 
தை என் கையில் எடுத்துக்கொண்டபொழுது , அது என் 
னிடத்தில் நம்பிக்கைவைத்துக் குடித்தது . அப்போது 
நீர் “ இனத்தை இனம் நம்பிச்சேரும் ; நீங்கள் இரு 
வீரும் வனசரர்களல்லவா ? என்று பரிகாசஞ்செய்ய 
வில்லையா ? 
துஷ்யந்தன் .-- தந்நலம் பாராட்டும் நயவஞ்சகப் பெண்கள் 
இத்தகைய தேன்மொழிகளால் , சிற்றின்பப் பிரியர்களை 
மயக்குகின்றார்கள் . 
கௌதமி.- பெருந்தகை அரசே ! இப்படி அவசரப்பட்டுப் 
பேசாதீர் . ஆசிரமத்தில் வளர்ந்த இந்த மாசிலாமங்கை, 
பொய் பேச அறியாள் . 


என்றீர் . 


48 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


துஷ்யந்தன் . மூத்த மாதவப் பெண்மணி ! பெண்களுக் 
குள் சூது மிகுந்திருக்கின்ற தென்பதை , மனிதரினும் 
தாழ்ந்த மிருக பக்ஷிகளுக்குள்ளேயும் காணலாம் . ஆகை 
யால் அவைகளினும் அறிவின் முதிர்ந்த மனிதர் எத் 
தனை ஏற்றமான சூதர் என்பது சொல்லவும் வேண்டு 
மோ ? பெட்டைக்குயில்,தனது குஞ்சுகளுக்குப் பறக்கும் 
பருவம் வரும் வரையில் மற்றப்புகளாலே ரக்ஷிக்கப் 
படும்படி செய்யுந் * தந்திரம் யாவர்க்கும் தெரிந்த 
விஷயமே . 
சகுந்தலை .-- ( கோபத்தோடு ) பெருந்தகைமையிற் பிறழ்ந்த 
வரே ! உமது + துர்க்குணத்தைக்கொண்டே , உலகத் 
தை மதிக்கும் உமது தந்திரம் , யார்க்கும் அடுக்காது ; 
ஆழ்ந்த பாழ்ங்கிணறானது அழகிய புல் பூ முதலியவற் 
றால் தன்னை மறைத்துக்கொண்டு அபாயத்துக்கிடமா 
யிருப்பது போல , நீரும் தருமநீதி என்னும் கஞ்சுகத்தை 
மேலுக்குப் பூண்டு உமது துர்க்குணம் தோன்றாமல் 
மறைந்தொழுகுகிறீர் . 
துஷ்யந்தன்.-- (தனக்குள் ) இவளுடைய கோபம் களங்க 
ரகிதமாய் இருக்கின்றது . இதனால் , எனது மனத்திற் 
சிறிது சந்தேகம் உண்டாயிருக்கிறது . மறதியென் 
னும் மயக்கம் கப்பிக்கொண்டபடியால் , இருவர்க்கும் 
அன்பு இதற்கு முந்தியே இரகசியத்தில் ஏற்பட்டிருக் 
கிறதென்று , ஒப்புக்கொள்ளாத என்னை நோக்கி இவள் , 
தனது கரும்புருவத்தை நெளித்துக் கண் சிவத்தல் , மன் 
மதன் தனது - கரும்புருவவில்லை வளைத்து முறித்தபடி 
யென மொழியலாம் . (உரக்க ) அம்மா ! துஷ்யந்தனு 
டைய செய்கைகள் ஜகத்பிரசித்தம் ; ஆயினும் அவை 
களில் உன்னை மணந்ததென்பது கிடையாது . 
சகுந்தலை - .புருவமிசத்திலுதித்த உத்தமரென்ற நம்பிக்கை 

* தனக்குக் கூடுகட்டவும் குஞ்சு பொரிக்கவும் தெரியா தபடி 
யால் , குயில் காக்கைக் கூட்டில் முட்டையிட்டுக் குஞ்சுபொரிக்கச் 
செய்யுந்தந்திரம் . t “ தான் திருடி அசல் வீடு நம்பாள் என்பது 
போல . 1 கரும்புருவ = கரும்பு + உருவ = கரும்புவடிவாகிய . 


( 


8. சகுந்தலை 


49: 


டது 


நெஞ்சில் நஞ்சும் நாவில் தேனும் வைத்திருக்கின்ற 
இந்த நயவஞ்சகர் வார்த்தையிற் கட்டுப்பட்டு மதிமோசம் 
போன என்னை இவர் இப்பொழுது வேசியாக்கி விட் 

மிக நியாயந்தான் ; ஐயோ ! கற்பிழந்தேன் ; உலக 
நிந்தைக்காளேனேன் . 

( முன்றானையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுகிறாள் . ] 
சார்ங்கரவன் . - ஆய்ந்தோய்ந்து பாராமல் தானே அவ 
ரப்பட்டுச் செய்த காரியம் இப்படித்தான் துன்பத்தைத் 
தரும் . ஆகையால் காந்தர்வ விவாகம் செய்து கொள்ளு 
வோர் நன்கு ஆராய்ந்தறியாமல் செய்யலாகாது ; ஒருவ 
தடைய மனத்தைத் தேராமல் கொண்ட நட்பு , பின்னுக் 
குக் கடும்பகையாய் முடிகின்றது . 
துஷ்யந்தன்.- ஐயா , இவ்வம்மையார் வார்த்தைகளிற் பூரண 
நம்பிக்கை வைத்து , ஏனையா என்னை அவதூறு பேசி 
வருத்துகிறீர் ? 
சார்ங்கரவன் . - (இகழ்ச்சியாய் ) ஒன்றுக்கொன்று மாறான 
விஷயங்களை - நான் பேசிவிட்டேன்- 

பெரியோராகிய 
எங்கள் அதைக் கேட்டு விட்டீர்களே ! பிறந்த நாள் 
தொடங்கிச் சிறந்த உத்தமியாகக் கபடென்பதுவே கன 
விலும் அறியாத நங்கை மொழிகள் நம்பத் தகாதன 
தான் ! பகைவரை வஞ்சித்து ஜயிப்பதுவே கற்ற கல்வி 
யாகக் கைக்கொண்ட ஒருவருடைய வார்த்தைகள் நம் 
பத்தக்கவைகளா யிருக்கட்டுமே ! 
துஷ்யந்தன் .-- ஐயா , உண்மையில் உயர்ந்தவரே ! நீர் சொல் 
வது சரி என்று வைத்துக்கொள்ளுகிறேன் ; இவ்வம்மை 
யாரை வஞ்சிப்பதில் எனக்கு என்ன இலாபம் ? 
சார்ங்கரவன் .-- அழியா நரகத்தில் விழுவது தான் . 
துஷ்யந் தன் .--புருவமிசத்தார் நரகில்விழ நாடுவார்கள். என் 

பது நம்பத்தகாத காரியம் . 
சாரத்வதன் .- சார்ங்கரவா ! இந்த வாக்குவாதத்தால் வரும் 
இலாபம் என்ன ? நாம் நமது குருவின் கட்டளைப்படி 
நடந்து கொண்டோம் ; இனித் திரும்பிப் போகவேண்டி 
யது தானே ? ( அரசனை நோக்கி ) இதோ உமது மனைவி , 
அவளைக் கொள்ளுவதோ , தள்ளுவதோ, உமது இஷ் 

4 M 


50 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


டம் . மனைவியர் மீது கணவர்க்குள்ள அதிகாரத்துக்கு 
அளவேது ? அம்மா கௌதமி ! புறப்படுங்கள் முன்னே . 

( அனைவரும் புறப்படுகிறார்கள் .) 
சகுந்தலை.- அந்தோ, நான் என்ன செய்வேன் ! இந்த இர 
ண்டகமுள்ளவன் தான் , என்னை வஞ்சித்தானென்றால் , 
நீங்களுமா , சதிசெய்து விட்டுப் போகிறீர்கள் ? 

( அவர்களைப் பின் தொடர்கின்றாள் .) 
கௌதமி .--(சிறிது தூரஞ்சென்று ) குழந்தாய் , சார்ங்கரவா ! 
இதோ சகுந்தலை அழுதுகொண்டு நம்மைப் பின்தொடர் 
கின்றாள் ; பார்த்தால் பரிதாபமா யிருக்கிறது ; என் செய் 
வாள் மகள் ? புருஷனும் வேண்டாமென்று தள்ளிவிட் 
டான் ; மிகவும் கொடுமை . 
சார்ங்கரவன் . - ( கோபத்துடன் திரும்பி ) கட்டுக்கடங்காத 
வளே ! உன் இஷ்டப்படி இருக்கப் பார்க்கிறாயா ? 

( சகுந்தலை பயத்தால் நடுங்குகிறாள் . ) 
சார்ங்கரவன்.- அரசன் சொற்படி நீ அவனுடைய மனைவி 
யாகாவிட்டால் , அருந்தவ முனிவராகிய உனது தந்தை 
தமது மனம் ஒப்பி உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ளு 
வார் ? குலத்தில் இழிந்த கோதையென்று உன்னைத் தள் 
ளிவிடுவார் . அவ்வாறன்றி உன் சொற்படி நீ கற்புள்ள 
காரிகையானால் உனது கணவன் வீட்டில் அடிமை செய் 
தாவது காலங்கழிப்பது மேன்மை . ஆகையால் நீ நில்லு ; 
நாங்கள் செல்லுகிறோம் . 
துஷ்யந்தன்.-- துறவிகாள் ! ஏனோ இம் மங்கையை வஞ்சிக் 
கின்றீர்கள் ? சந்திரன் இரவில் ஆம்பல் புஷ்பத்தை 
மட்டுமே மலரச்செய்து திருப்தியடைகிறான் ; சூரியன் 
பகலில் தாமரைப் புஷ்பத்தை மட்டும் மலரச்செய்து அத 
னோடு திருப்தி அடைகிறான் ; ( அதுபோல ) ஐம்புலன் 
களையும் அடக்கினவர்கள் அயல் மாதர்மேல் மனம் 
வையார்கள் . 
சார்ங்கரவன் .-- மற்றக்காரியங்களில் மனஞ்செலுத்தியிருப் 
பதனால் , முந்தி நடந்த விஷயத்தை நீர் மறந்திருக்கலாம் ; 

வ்வாறு மறதிக்காளாகிய நீர் எவ்வாறு பழிபாவத்திற் 
குப் பயப்படுவீர் ? 


8. சகுந்தலை 


51 


துஷ்யந் தன் .-- ( புரோகிதரை நோக்கி ) நான் இப்பொழுது 
செய்யவேண்டியது இன்னதென்று மஹானாகிய தாங்க 
ளே ஆலோசித்துத் தெரிவிக்கக் கோருகின்றேன் . நா 
னே மறந்திருக்கலாம் ; ஒருவேளை , இவளே பொய்யுரைத் 
திருக்கலாம் ; மெய்யாய் நான் இவளை மணம் புரிந்திருக் 
கிற பக்ஷத்தில் , கொண்ட மனையாளைக் கைவிட்ட பாதக 

கிறேன் ; அப்படியன்றி , இவளை மணஞ்செய்து 
கொள்ளா திருப்பது உண்மையென்றால் , பிறன் மனையா 
ளைப் பெண்டுகொண்ட பாவியாவேன் ; இவ்விரண்டு 
கொடும்பாவங்களிலும் எது பெரிது எது சிறிது என்று 
சொல்லவேண்டும் . 
புரோகிதர்.- ( ஆழச்சிந்தித்து ) அப்படியானால் , இப்படிச் 
W செய்யுங்கள் . 
துஷ்யந்தன் . - நல்லது ; தயவுசெய்யுங்கள் . 
புரோகிதர் . - பிரஸவிக்குமளவும் இவ்வம்மையார் என தகத் 
தில் வாழட்டும் ; ஏனப்படி என்பீராயின் , உமக்கு முதற் 
பிறக்கும் புதல்வன் நான்கு சமுத்திரங்கள் வரையிற் பர . 
விய பூமியை ஒரு குடைக்கீழ் ஆள்வான் என்று முனி 
வர்கள் அருளிய வரம் ஒன்றிருக்கின்றது . இந்த முனி 
வர் மகள் வயிற்றிற்பிறக்கும் பிள்ளை சக்கரவர்த்திக்குள்ள 
லக்ஷணங்கள் பொருந்தியிருப்பானாயின் , இவளைப்போற்றி 
உமது அந்தப்புரத்திற் சேர்த்துக்கொள்ளலாம் . இல்லா 
விட்டால் இவளை இவள் தந்தையிடத்திற் சேர்த்து 
விடலாம் . 
துஷ்யந்தன் .-- தாங்கள் விரும்பியபடி செய்யலாம் . 
புரோகிதர் . - மகளே ! என் பின்னே வா . 
சகுந் தலை.-- ஓ , பூமாதேவியே ! உனது கர்ப்பத்தில் என் 
னைச் சேர்த்துக்கொள் . 

( அழுதுகொண்டே புரோகிதரோடு போகின்றாள் . துறவிக 
ளும் போய்விட்டார்கள். சகுந்தலை விஷயத்தைப்பற்றி அரசன் 
யோசிக்கின்றான் ; ஆனால் சாபம் , அவன் ஞாபகத்தைத் தடுக்கின் 
றது . திரைக்குப் பின்னே , ) 

ஆச்சரியம் ! ஆச்சரியம் ! 


கலாம் ! 


மை 


52 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
துஷ்யந் தன் .-- (உற்றுக்கேட்டு ) அங்கே என்ன நடந்திருக் 

( புரோகிதர் வருகின்றார் . ) 
புரோகிதர் .-- ( ஆச்சரியத்துடன் ) ஓ , வேந்த ! ஓர் அதிசயம் 

நடந்தது . 
துஷ்யந்தன் .-- என்ன ? 
புரோகிதர் .-- இறைவ ! கண்வருடைய சிஷ்யர்கள் திரும்பிப் 
போனவுடனே , அம் மங்கை தனது தௌர்ப்பாக்கிய 
தசையை நொந்துகொண்டு கைகளை உயர்த்தி அழத் 
தொடங்கினாள் , 
துஷ்யந்தன் .-- அப்புறம் என்ன ? 
புரோகிதர் . - அப்ஸரஸ் தீர்த்தத்துக்கருகாமையில் மின் 
ளியிற் பெண்ணுருவொன்று தோன்றி , அவளை அந்தரத் 
தில் தூக்கிக்கொண்டு மறைந்து போயிற்று . 

( அனைவரும் அதிசயிக்கின்றனர் . ) 
துஷ்யந்தன் .-- பெருமை பொருந்திய ஐயா ! அவ்விஷயத் 
தைத்தான் , நாம் அப்போதே , விலக்கி விட்டோமே ; 
நீங்கள் ஏன் அதைப்பற்றி வீணாய் யோசிக்கின்றீர்கள் ? 
தயவுசெய்து சும்மா இருங்கள் . 
புரோகிதர் .-- ( அரசனை நோக்கி ) உமக்கு ஜயமுண்டாகக் 

( போய்விடுகிறார் . ) 
துஷ்யக்தன் .-- வேத்திரவதி ! நான் மனங்கலங்கியிருக்கின் 

றேன் ; படுக்கையறைக்கு வழிகாட்டு . 
பிரதீகாரீ .-- இந்த வழி , இந்த வழிதான் மகாராஜாவே ! 

( வழிகாட்டிச் செல்கின்றாள் . ) 
துஷ்யந்தன்.-- (தனக்குள் ) எனது மனைவியென்று இங் 
கே வந்த முனிவர் மகளைத் தனிமையில் , நான் திரு 
மணஞ்செய்த ஞாபகம் இல்லாமல் , தள்ளிவிட்டது உண் 
மையானாலும் , எனது நெஞ்சம் , அதனால் இரங்கி வாடு 
கின்றதை நாடிப்பார்க்கையில் , விவாகம் செய்தது மெய் 
யெனக் கலக்கமின்றிக் காட்டுகின்றது . 

( எல்லாரும் போய்விடுகின்றனர் .) 


கடவது . 


9. யானையைவென்ற முயல் 


53 


9. யானையை வென்ற முயல் 


ஒரு காட்டில் சதுர தந்தன் என்னும் அரசயானை பல 
பானைகளோடு கூடிக்கொண்டிருக்கும்போது அங்கே மழை 
பெய்யாமையால் , ஆறு , ஏரி , குளம் , குட்டைகளெல்லாம் 
வற்றிப்போக , அப்போது யானைகளெல்லாம் தாகித்துச் சது 
ரதந்தனைப் பார்த்து , “ சுவாமீ ! நாங்களெல்லாம் தாகத்தி 
னாலே செத்தாற்போலானோம் ; சிலர் தண்ணீர்க்காகச் செத் 
தார்கள் . ஆகையால் , மிகவும் தண்ணீருள்ள இடந்தேடிப் 
போயிருப்போமானால் எல்லாரும் சுகமடைவோம் என, 
இவற்றின் பேச்சைக் கேட்டுத் தன் மனத்தில் யோசித்து , 
" இதற்கு ஐந்து நாளைப் பயண தூரத்தில் ஒரு பெரிய மடு 
பாதாள கங்கையினால் நிறைந்திருக்கிறது . அங்கே போனால் 
எல்லோர்க்கும் மிகவுந் தண்ணீர் கிடைக்கும் " என்றிப்படி 
அது உறுதி சொல்ல , அப்படியே அவைகள் அங்கே போய்த் 
தெளிந்த நீரைக்கண்டு , அந்திவரைக்குஞ் சலக்கிரீடை 
செய்து கொண்டிருந்து பின் கரையில் வந்திருந்தன. அப் 
போது அங்கே வாசம் பண்ணிக்கொண்டிருந்த பல முயல்க 
ளிற் சில , யானைகளின் காலின்கீழ் அகப்பட்டிறந்தன ; சிலசில 
முயல்களுக்குக் கால் கைகள் ஒடிந்தன ; சிலவற்றிற்கு உடல் 
கள் நொறுங்கின ;சிற்சிலவற்றிற்குக்குடல்கள் சரிந்தன ;சிலச் 
சில இரத்தத்தால் நிறைந்தன . இப்படிப் பொல்லாங்கு 
நேரிட்டவுடனே சிலமுயல்கள் ஒன்றாய்க்கூடி ,“ இன்றைக்கு 
யானைக்கூட்டம் வந்து நம்மை யழித்தது . இப்படியே தின 
மும் இருக்கும் . ஏனெனில் , இங்கே கிட்ட வேறே தண்ணீ 
ரில்லை. இதனால் நமக்கு மீளாச் சங்கடம் நேரிட்டது . யானை 
தொட்டாலும் , பாம்பு மோந்தாலும் , அரசன் நகைத்தாலும் , 
துர்ச்சனன் மரியாதைபண்ணினாலும் உயிர்ச்சேதம் வரும் . 
ஆதலால் , இதற்கு ஏதாவது உபாயம் யோசிக்க வேண்டும் 
என , அப்போது சில முயல்கள் " உயிரைக் காப்பாற்றும் 
பொருட்டுப் பூமியைவிட்டுவிடலாமென்றிருக்கிறதினால் இவ் 
விடத்தை விட்டுவிடவேண்டும் என்றன . இதைக் கேட்டு 
வேறு சில முயல்கள் நம்முடைய பெரியோர்கள் வாழ்ந்த 
இடத்தைவிட்டு வேறிடத்துக்குப் போகாமல் யானைகள் 
அஞ்சத்தக்க தந்திரமெடுக்க வேண்டும் . நஞ்சில்லாப் பாம் 


54 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
பும் படமெடுத்தால் , அதற்கு நஞ்சில்லாதிருந்தும் பயங்கர 
மாயிருக்கிற படத்தின் வடிவைப்பார்த்து மனிதர்கள் பயப் 
படுகிறார்கள் என்றன . 

அதைக்கேட்டு ஒரு முயல் “ யானைகள் பயப்படும்படி 
ஓர் உபாயஞ் சொல்லுகிறேன் ; என்னென்றால் , விசயதந்தன் 
என்னும் நம்முடைய சுவாமி சந்திரமண்டலத்திலிருக்கிறான் . 
அவன் தூதனுப்பினான் என்று ஒரு நிமித்தம் வைத்து ஒரு 
பொய்த்தூதனை அவர்களிடத்துக் கனுப்பினால் நம் காரிய 
மாகும் என்றது . இதைக் கேட்டவுடனே எல்லாம் அப் 
படியே நிச்சயித்து , நெட்டைக்காதனைப்பார்த்து , " நீசாதுரி 
யவான் , எதிரிகளைச் சமாதானம் பண்ணுகிறவன் ; ஆதலால் 
தூதகாரியத்தில் நிபுணனாயிருக்கிறாய் ; மௌட்டியமில்லா 
மையும் , சோம்பாமையும் , பொய்யாமையும் , ஊகித்தறித 
வம் தூத லக்ஷணமென்று சொன்னவற்றிற்கு நீயே வாச 
ஸ்தானமென்று நினைக்கிறோம் . ஆகையால் , நீ போனால் நம் 
முடைய காரியங் கைகூடும் ; மூடத்தூதனை யனுப்பினாற் 
காரியங் கெட்டுப்போம் என்று சொல்லி அதை யனுப்ப , 
அது போய் யானைகள் வரும் வழியில் ஓர் உயர்ந்த மேட்டில் 
உட்கார்ந்திருந்து , யூதபதி வந்தவுடனே அதைப் பார்த்து ,, 
" அடா துஷ்ட யானையே ! வெட்கத்தை விட்டு இந்த மடுவில் 
வந்து பலவகைப்பட்ட விளையாட்டு விளையாடுகிறாய் . ஆத 
லால் நான் எல்லாரையும் அடித்தெறிந்து விடுவேன் என , 
இதைக்கேட்டு யானை , உன் பேச்சைக்கேட்டு நான் மிக 
வும் ஆச்சரியப்படுகிறேன் . ஆனால் நீ யார் ? என , முயல் 
“ விசயதந்த ராஜனுடைய தூதன் . அவன் கட்டளையை 
உனக்குச் சொன்னேன் . அவன் சந்திரமண்டலத்தில் இருக் 
கிறபடியால் சந்திரன் உன்னிடத்திற்கு என்னையனுப்பினான் 
என்றது . இதைக்கேட்டு இவன் வலியவனுடைய தூத 
னென்றெண்ணி அதைப் பார்த்து , " சந்திரனுடையகட்டளை 
என்ன ? என , அது “ நீ இங்கே வந்து நாணமில்லாமற் 
கிரீடை செய்து பல முயல்களைக் கொன்றாய் . ஆகிலும் நான் 
ஒருதரம் பொறுத்தேன் . இப்போது உனக்கு உயிர்மேல் 
ஆசையிருந்தால் மீண்டும் இங்கே வரவேண்டா என்றிப் 
படிச்சந்திரனுடைய கட்டளையாயிருக்கிறது . அதை உனக்கு 
நான் சொன்னேன் . இப்போது இதற்குப் பிரதியுத்தரஞ் 


10. இராமர் கொலுவிருக்கை 


55 


சொன்னாற் சுவாமி திருவடிகட்கு அறிவிப்பேன் " என்றது . 
யானை " அவனிடத்திற்கு என்னை அழைத்துக்கொண்டுபோ. 
நான் உன் எசமானனுக்கு நமஸ்காரம்பண்ணி வேறொரு 
குளத்திற்குப் போவேன் ” என்றது . 

இதைக்கேட்டு முயல் “ நீ தனியாய் என்னோடுகூடவா . 
உனக்குச் சுவாமியைக் காண்பிக்கிறேன் என , பிறகு இரண் 
டும் போகையில் , ஓர் ஏரியினருகே போனதும் முயல் யானை 
யைப்பார்த்து , " சந்திரன் இந்தத் தண்ணீருக்குள்ளே வந் 
திருக்கிறான் . அவனை நமஸ்கரித்துவிட்டுக் கடுகெனப் போ . 
இல்லாவிட்டால் அவனுடைய சமாதிக்குப் பங்கம் வரும் . 
அப்பொழுது அவற்கு வெகு கோபம் வரும் என அப் 
போது யானை பயந்து சந்திர விம்பத்துக்கு நமஸ்காரம் 
பண்ணிவிட்டுப் போயிற்று . அதுமுதற்கொண்டு முயல்கள் 
அங்கே சுகமுற்றிருந்தன . 
ஆகையால் , பெரியோர்களை 

அடுத்திருந்தால் மலை 
போல் வந்த வினை சூரியன் முன் பனிபோல நீங்கும் . 


10. இராமர் கொலுவிருக்கை 
பூலோகத்தினிடத்திலேசுவர்க்கலோகம் போலவிளங்கும் 
அயோத்தியா பட்டணத்தில் அளவில்லாத விசித்திரமான 
தேவேந்திர சபையைப் பார்க்கிலும் அதிகமான சிங்காரங்கள் 
பொருந்தியதோர்கொலுமண்டபம்தயங்கியது.அதன் நடுவே 
பூமி பாதாளஞ் சுவர்க்கமென்று சொல்லப்பட்ட மூன்று 
லோகங்களும் நடுங்கச்செய்யுங் கொடிய துஷ்டர்களாகிய 
இராவணன் கும்பகர்ணன் முதலானவர்களையும் பொல்லாத 
பாபமே ரூபமாகக்கொண்ட இராக்ஷச குலத்தையும் நாச 
மாகும்படி சங்கரித்துச் , செயம் பொருந்திய ஸ்ரீ ராமரானவர் 
சோதிமயமாகப் பிரகாசிக்கும் மாணிக்க கிரீடமும் மகரகுண் 
டலமும் வாகுவலயமும் வச்சிரகடகமும் இரத்தின கங்கண 
மும் கொத்துச்சாப்பணியும் முத்துமாலையும் மோகனமாலை 
யும் பொற்பூணூலும் பட்டையரைஞாணும் பவித்திரமோதிர 
மும் வீரகண்டா மணியும் இவை முதலான திவ்வியாபரணங் 
களுஞ் சித்திசப்பூம் பட்டாடையும் உத்தரீயமும் பீதாம்பா 


56 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


முந் தரித்து , சீதள களப சந்தன கஸ்தூரியுஞ் சுகந்த பரி 
மள புஷ்ப மாலைகளும் அணிந்து அலங்கரித்துக்கொண்டு , 
சர்வாபரணாலங்கார அதிரூப சௌந்தரியவதியாய் விளங்கும் 
மகா லக்ஷ்மியாகிய சீதாதேவி சமேதராய் , நவரத்தின சிங் 
காசனத்தின் மேவி வீற்றிருந்தனர் . அப்பொழுது வசிஷ் 
டர் முதலான மகரிஷிகளுந் தேவேந்திரன் முதலான சகல 
தேவர்களும் வேதப் பிராமணர்களுஞ் சகல வித்தைகளிலும் 
வல்லவர்களாகிய மகா வித்துவான்களும் அங்கே நிறைந்திரு 
ந்தார்கள்.அங்கவங்ககுலிங்க கலிங்க காஸ்மீரமகதகுகுதமாள 
வசாளுவமச்சகுர்ச்சரகேகய கோசலகேரள விதேகவிதர்ப்ப 
பாண்டிய பாஞ்சால பப்பர சிந்து சௌராஷ்டிர கொங்கண 
நேபாள மராட விராட கருணாடகம் முதலான தேசாதிபத் 
திய மகுடவர்த்தன இராஜாக்கள்ஸ்ரீராமரைத்துதித்து வணங் 
கினார்கள். பேரிகை சங்கு முதலான பதினெண்வகை வாத் 
தியங்கள் முழங்கின . யக்ஷ கந்தருவர் தேவகானங்கள் பாடி 
னர் . பாத மோகன நாட்டிய மாதர்கள் நடனஞ் செய்தார் 
கள் . இப்படி அனேக வினோதமான சம்பிரமத்துடனே 
ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகஞ் செய்துகொண்டு கொலுவாக 
வீற்றிருக்குஞ் சமயத்தில் , காசிபர் , அத்திரி , பரத்துவாஜர் , 
கௌதமர் ,ஜமதக்கினிபகவான் முதலான மகா முனிவர்கள் 
அயோத்திமா நகரத்திற் பிரவேசித்து , ஆஸ்தான மண்டபத் 
துக்கு முன்னாக விளங்கும் கோபுரவாயிலில் வந்து , அந்த 
வாயில் காத்திருக்குங் காவலாளரைப் பார்த்து , இருஷிக 
ளெல்லாரும் உம்முடைய பட்டாபிஷேகத் திருக்கோலங் 
காண அபேக்ஷித்து வந்திருக்கின்றார்களென்று இராமருக்கு 
அறியப்படுத்துவீரென்று விளம்பினர் . அவர்களும் அப்ப 
டியே அறியச்செய்து , அவர் சொல்லியனுப்பிய உபசாரங்க 
ளைச்சொல்லி அந்தமுனிவர்களை உள்ளே அழைத்துக்கொண் 
டுபோனார்கள் . ஆஸ்தானமண்டபத்துக்குச் சமீபமாக அடுத்த 
மாத்திரத்தில் இராமர் அந்த இருஷிகளைக் கண்டு துணுக் 
குற்றுச் , சிங்காசனத்தை விட்டெழுந்து சீக்கிரமாக வந்து , 
அவர்களுடைய பாதங்களிலே தீர்க்க தெண்டனாக நமஸ்கா 
ரம் பண்ணி வந்தனஞ்செய்து , அனேகமான உபசார வார்த் 
தைகள் சொல்லி , அவர்களை முன்னே நடத்தித்தாம்பின்னே 
நடந்து அழைத்துப்போயினர் . ஸ்ரீராமர் ஆஸ்தான மண்ட 


10. இராமர் கொலுவிருக்கை 


57 


பத்தில் நிறைந்திருக்குஞ் சகல இருஷிகளும் தேவர்களும் 
மற்றுமுள்ள எல்லோரும் எழுந்திருந்து வந்தனங்கள் 
செய்ய , வந்த இருஷிகளுக்கு ஆசனங்கள் கொடுத்துப் 
பூசித்து எழுந்தருளியிருக்கச் செய்தார் . அவர்களும் 
இராமருக்கு ஆசீர்வாதஞ் செய்தார்கள் . 

அதன் பின்பு , மகா சந்தோஷமாக எழுந்தருளியிருக் 
கும் ஜமதக்கினிபகவான் முதலான மகாயோகிகளை ஸ்ரீராமர் 
பார்த்து , தேவரீர்களுடைய ஆச்சிரமங்களும் யாகசாலைக 
ளும் பசுக்களும் நன்றாயிருக்கின்றனவோ வென்றும் , நித் 
திய கருமானுஷ்டான முதலான காரியங்களுங் கால நிய 
மங்களுந் தப்பாமல் - நடந்து வருகின்றனவோ வென்றும் 
அந்தரங்க விநய பயபக்தியுடனே மாதுரியவசனமாக க்ஷே 
மங்களை விசாரித்தார் . அப்படி இராமர் சுகவிருத்திகளைக் 
கேட்ட மதுரவசன அமிர்தபானம் பண்ணினவர்களாய் , 
மகா சந்தோஷத்தை அடைந்து அந்த மகாயோகிகள் அனை 
வரும் ஸ்ரீராமரைப் பார்த்துச் சொல்லத் தொடங் 

ங்கினார்கள் : 
கேட்பீர் இராகவரே ! தேவரீர் செய்த இராவண யுத்தத் 
தில் , சகல லோகங்களும் நசிக்கும்படியாய் மிகவும் கொடு 
மையான உபத்திரவங்களைச் செய்யும் துஷ்ட கண்டகராகிய 
விராதன் கவந்தன் கரன் தூஷணன் கும்பன் நிகும்பன் அகம் 
பன் மகோதரன் மகாபாரிசுவன் தூம்பிராக்ஷன்விருபாக்ஷன் 
சோணிதாக்ஷன் மகராக்ஷன் அதிகாயன்பிரகஸ்தன்தேவாந் 
தகன் நராந்தகன் கும்பகர்ணன் முதலானவர்களும் சேனாதி 
பதிகளும் , அளவில்லாத இராக்ஷதசேனையும் , மூலபலமும், 
தசக்கிரீவனும் யுத்தகளத்திலேசின்னாபின்னப்பட்டு மடிந்து , 
பிணக்குவைகள் பருவதங்கள் போல் 

இராசிராசியாகக் குவிந் 
தனவன்றோ! தேர்களும் யானைகளும் குதிரைகளும் குடை 
களுங் கொடிகளுஞ் சாமரங்களும் மயிற்பிச்சங்களும் ஆல 
வட்டங்களும் வால்களும் வேல்களும் வில்லுகளும் பாணங் 
களுந் தண்டங்களும் முசலங்களுஞ் சூலங்களும் எழுக்க 

ளும் இவைமுதலான அஸ்திர சஸ்திரங்கள் அறுபட்டு முறி 
பட்டுத்தெறிபட்டு ஒடிபட்டுச்சிதைப்பட்டு வதைப்பட்டு இரத் 
தப்பிரவாகத்தில் மிதந்தோடினவன்றோ! நாய்களும் நரிக 
ளுங் காக்கைகளும் கழுகுகளும் பருந்துகளும் குடல்களை 
மூளைகளைக் கொழுப்புக்களை நிணங்களைத் தசைகளைத் தோல் 


58 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


களைக்கொத்தியும் பிடுங்கியும் குடித்துந் தின்றும் கௌவியும் 
வௌவியும் ஒன்றோடொன்று கலந்து கூட்டமிட்டு நெருங்கி 
ஊளையிட்டுக் குலைத்துக்கத்திக் கதறி ஆர்ப்பரித்தனவன்றோ! 
பூதப்பிரேத பிசாசங்கள் ஆண் பெண் குட்டிகள் அங்கங்கே 
கூட்டங்கூட்டமாகக் கூடிக்கொண்டு மண்டைகளாகிய கலங் 
களிலே பகுந்திட்டுத் தின்று தேக்கிட்டுக் கொக்கரித்துத் 
தோள் கொட்டிக் கூத்தாடி விளையாடினவன்றோ! விசயலட் 
சுமிசந்தோஷத்துடனே நடனஞ் செய்தாளன்றோ! தேவரீர் 
மகா உக்கிராவேசமாய் அட்டகாசம்பண்ணி , விசயகோதண் 
டத்தை வளைத்து நாணேறிட்டுக் குணத்தொனி முழக்கி , 
அந்தக் கோதண்டஞ் சக்கிராகாரமாக வளையும்படி வாங்கி , 
அர்த்தசந்திரபாணம் வச்சிர சூசிகாபாணம் அக்கினிபாணம் 
முதலான திவ்வியாஸ்திரங்களைப் புங்கானுபுங்கமாக இடை 
விடாது தொடுத்துச் , சரவருஷமாகப் பொழிந்து , கண்ட 
துண்டங்களாகச் சித்திரவதை செய்து சங்கரித்து , சர்வ 
லோகங்களும் நிர்ப்பயமாக வாழ்ந்திருக்கும்படி வெற்றி 
பெற்று வாகைமாலை சூடியருளினீரன்றோ! அப்படிப்பட்ட 
விசய கோதண்டபாணியாகிய தேவரீரும் ; மகா தபோமகி 
மை பொருந்திய முனிவர்களாலும் திரிலோகாதிபதிகளா 
லும் வெல்லுதற்கு அரிய சகல மாயோபாயங்களிலும் வல் 
லவனாகிப் , பலபராக்கிரம சௌரியங்களாலே மதோன்மத்த 
னாகித் , துவாதசாதித்தியர்கள் ஏகாதச ருத்திரர்கள் அஷ்ட 
வசுக்கள் மருத்துவரிருவர் இந்நால்வகைப்பட்ட முப்பத்து 
மூவர்க்கும் ஓரொரு வகையினர்க்கு ஒவ்வொரு கோடியாகக் 
கூடிய முப்பத்து முக்கோடி தேவகணங்களுக் கதிபதியா 
கிய இந்திரனை மாயாபாசத்தினாலே கட்டிக் கொடுஞ்சிறை 
யில் வைத்து , அக்காரணத்தினாலே இந்திரசித்து என்னும் 
பெயர்பெற்ற பொல்லாத துஷ்ட கண்டகனைச் சங்கரித்து 
வெற்றிபெற்ற இலட்சுமணரும் இருக்க , எங்களுக்கு எக்கா 
லத்திலும் ஒரு குறையுண்டாகுமோவென்று சொல்லி வாழ் 
த்தினார்கள் . 


11. தெய்வ நம்பிக்கை 


59 


11. தெய்வ நம்பிக்கை 
ஒரு கிராமத்தில் தெய்வபத்தி பூரணமாய் நிறையப் 
பெற்ற ஒரு நாயகனும் நாயகியும் கிரகஸ்தாச்சிரம் தருமத் 
தை நடத்திக்கொண்டு வருகையில் அவர்களுடைய தவப் 
பேறாக அவர்களுக்கு ஒரு புத்திரன் பிறந்தான் . நாட்டுப் 
புறத்திலுள்ள சாதாரண பள்ளிக்கூடங்களில் அச்சிறுவனைக் 
கல்வி பயிலுவித்தால் அவன் விசேஷமாய்ச் சாஸ்திரங்களை 
நன்குணர்வதற் கிடமிராதென்று நினைத்து அப்பெற்றோர் 
அவனைத் தூரத்திலிருந்த ஒரு நகரத்துக்கு அனுப்பி அங் 
குள்ள சர்வகலாசாலையில் கல்வி பயிலச் செய்தார்கள் . இள 
மைப்பருவத்தில் ஈஸ்வர பக்தியை விளைவிப்பதற்கேற்ற எவ் 
வித பாடத்தையும் அக் கல்விச்சாலையில் உபாத்தியாயர்கள் 
அவனுக்குக் கற்பித்திலர். ஆயினும் லௌகீகத்துக்கு வே 
ண்டிய உலக சம்பந்தமான பல நூல்களையே அவன் அக் 
கல்விச்சாலையில் சதா கற்றும் , ஆன்ம விசாரணை பரத்துவ 
நிச்சயம் முதலிய விஷயங்களைத் தெரிவிக்கத்தக்க நூல்களைக் 
கற்காமலும் வந்தானாதலின் அவன் மனம் நாஸ்திகச் சார்பு 
பெற்றிருந்தது . 

அக் கல்விச்சாலை விடுமுறை காலத்தில் ஒருநாள் அச் 
சிறுவன் தன் பெற்றோரைப் பார்க்கத் தன் தாயகமாகிய 
கிராமத்துக்குச் சென்றான் . அப்போது அக்கிராமத்தில் 
அண்டை வீட்டுக்காரன் ஒருவன் இச்சிறுவனுக்கு விருந் 
தளிக்க நினைத்து , அவனைத் தன் வீட்டுக்கு முகமன் கூறி 
இட்டுக்கொண்டுபோனான் . அவ்வீட்டுக்காரனுடைய பெண் 
ஓர் அறையில் இருந்துகொண்டு கடவுள் விஷயமாய்ச் செய் 
யப்பட்டுள்ள சில தோத்திரப்பாக்களைப் பக்தியோடு வாசித் 
துக்கொண்டிருந்தாள் . அச்சிறுவன் அதைக்கண்டு பெண் 
ணே ! காலத்திரயத்தும் இல்பொருளாகிய கடவுள் பெய 
ரைப் பலகாலும் நினைத்தும் கூறியும் வீண்காலம் ஏன் போக் 
குகிறாய் ? உபயோககரமான நற்காரியம் எதையேனும் 
செய்யலாகாதா ? என்று அதிபுத்திமான் போல் வினவினான் . 
இதைக்கேட்ட அச்சிறுமி திடுக்கிட்டுப் பிரமித்து “ அப்பா ! 
கடவுளிடத்து உனக்கு நம்பிக்கை இல்லையா ? அவர் யாவற் 
றையும் படைத்து அளிப்பவர் என்று உனக்குத் தெரி 


. 


62 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


போல் , உலகத்திலுள்ள பூதபௌதிக ஏற்பாடுகளின் விசித் 
திரங்களையும் , சூரியன் சந்திரன் முதலிய அளவிறந்த உடுத் 
திரள்களின் இயக்கத்தைப்பற்றிய காலக்கிரமத்தையும் , 
ஊனக்கண்ணுக்குப் புலப்படாத எண்ணிறந்த ஜீவராசிகள் 
அகண்டாகார வெளியில் எங்கும் நிறைந்திருந்தும் அவற் 
றிற் கெல்லாம் , 

கருப்பைக்குள் முட்டைக்கும் கல்லினுள் தேரைக்கும் 

விருப்புற் றமுதளிக்கும் மெய்யன் 
படியளக்கும் விசித்திரத்தையும் பேரருட்டிறத்தையும் சர்வ 
வல்லமையையும் சாஸ்திரங்களின் மூலமாகப் பூரணமாயுணர் 
ந்தவன் எவனோ அவனே அங்ஙனம் ஒரு சிறிதும் உணரப் 
பெறாதவனைவிட எண்ணில் மடங்கு தெய்வ நம்பிக்கையும் 
பக்தியும் பெற்றிருக்க வேண்டியதன்றோ ? ஆகையால் என் 
னிலும் நீ அதிக தெய்வ விசுவாசம் உள்ளவனாய் இருத்தல் 
வேண்டும் . இவ்வளவுவரையில் நீ வாசித்தும் அந்த இணை 
யில் ஞானபூர் 

ரணரை நினைக்கவும் எண்ணம் உதியாதது , அம் 
மம்ம ! பரிதாபத்துக்கிடம் . 

அச்சிறுமி இந்தப்படி சொல்லியான பிறகு, சாப்பிடலாம் ,, 
வா என்று அச்சிறுவனை இட்டுக்கொண்டு போனாள் . இரு 
வரும் அறுசுவையோடுகூடிய சாப்பாடு உண்டு வீட்டுக்கா 
ரன் களிக்க மனம் மகிழ்ந்தார்கள் . அச்சிறுவன் கூடியவரை 
யில் கல்விக்கு அணிகலமாகிய நடுவுநிலைமை உள்ளவனான 
படியால் அச்சிறுமி தனக்கு எடுத்துரைத்த வசனங்களின் 
உண்மையை அறிந்து அன்று முதல் கல்விச்செருக்கை அற 
வேவிட்டு நாளாவட்டத்தில் ஆன்றோருடைய அனுபவ 
வாக்கியங்களை வாசித்து வெகுசீக்கிரத்தில் தெய்வநம்பிக்கை 
எய்தப்பெற்றான் . ஆகையால் ஒருவன் எவ்வளவு சாஸ்திரங் 
களை வாசித்துப் புத்திவிசாலம் அடையப்பெற்றானே யாயி 
னும் , இளமைப் பருவத்திலேயே தெய்வபக்தியை விளைப்ப 
தற்கான நூல்களிலும் பயின்று வரவேண்டியது . ஏனெனில் , 

" கற்றதனா லாய பயன் என்கொல் , வாலறிவன் 
நற்றாள் தொழாஅர் எனின் ? 


12. காலம் 


63 


12. காலம் 


" தேடப்படும் பொருளைச் சிக்கனவாகப் புதைத்துக் 
கோடிக்கொரு நிமிஷம் கொள்ளுகினும் " கொள்ளக்கிடை 
யாத அவ்வளவு அருமையும் பெருமையுமுடையது ஜீவகா 
லம் . அதில் அறியாமையுள்ள குழந்தைப்பருவத்தையும் , 
யாதுஞ் செய்ய ஏலாத முதிர்வயதையும் அகற்றினால் நின்ற 
நாள் , நாற்பது , மிஞ்சினால் ஐம்பது வருஷகாலமாம் . இதி 
லும் நித்திரைக்கும் வியாதிக்கும் நிவர்த்திக்க முடியாத பல 
தொந்தரைகளுக்கும் போவதுபோக ,மீதியாயிருக்கிற காலம் 
மிகவும் சொற்பகாலமாம் . இந்தக் காலத்தில்தான் நாம் 
அடையவேண்டிய அனைத்தையும் அடைந்து , செய்ய வேண் 
டிய சகலத்தையும் செய்து முடிக்க வேண்டும் . இதை யோசிக் 
கும்போது கல்விகற்று அறிவடையும்படி நமக்குக் கிடைக் 
கிற காலம் எவ்வளவு சுருக்கமென்று தெரியவரும் . கல்வி 
பெருக்கமும் காலம் சுருக்கமுமாயிருக்கின்றன . " கல்விகரை 
யில் கற்பவர் நாள் சில என்றார் பிறரும் . அப்படியானால் 
இப்படிச் சுருங்கியகாலத்தில் வரம்பிலாக் கல்வி கற்றுத் 
தேறுவது எப்படியெனில் , உள்ளதைக்கொண்டு நல்லதைச் 
செய்யவேண்டும் . ஒரு நிமிஷமாவது அவம்போக்காமல் 
காலத்தை உபயோகப்படுத்த வேண்டும் . பிசினித்தனக்கா 
ரன் பெரும்பாலும் பெரிய பணக்காரனாயிருக்கக் காண்கி 
றோமே , அதெப்படியாயிற்று ? மற்றவர்களைப்பார்க்கிலும் 
அதிக வரும்படி அவனுக்கு இருக்கிறதினாலேயா ? இல்லை . 
அவன் எப்போதும் வெகு விழிப்பாயிருந்து செலவைச் 
சுருக்கிக் கால்காசுமுதல் விடாமல் கையை இறுகப்பிடித்துக் 
கூட்டிவைக்கிறதினாலே . வருமானம் சுருங்கியிருந்தபோதி 
லும் பணத்தைப் பெருக்கிவிடுகிறான் . அப்படியே காலம் 
சுருக்கமாயினும் அதை வெகு கவனத்தோடும் ஜாக்கிரதை 
யோடும் உபயோகப்படுத்துவோமாகில் நாம் அறியவேண் 
டியவைகளை அறியவும் செய்ய வேண்டியவைகளைச் செய்ய 
வுந் தக்கதாக அதைப் பெருக்கிக் கொள்ளலாம் . இதை 
இளைமையிலேயே ஆரம்பிக்கவேண்டும் . அப்பொழுது தான் 
குறைவின்றி முடியும் . சுருக்கமாய்ச் சொல்லில் இம்மை மறு 
மைக்குரிய சகல சுகதுக்கங்களும் இன்பதுன்பங்களும் எல் 


64 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


லாம் காலத்தை உபயோகிக்கிறதில் தான் அடங்கியிருக் 
கின்றன ; ஆதலால் காலத்தைப் புத்தியாய்ச் செலவழிக்க 
வேண்டும் . 

ஒவ்வொருநாட் காலையிலும் எழுந்தவுடனே அன்று 
செய்யவேண்டியவற்றைக்குறித்துச் சிந்தித்து இன்ன நேரத் 
தில் இன்னது செய்ய வேண்டும் என்று தீர்மானமும் ஒழுங் 
கும் செய்துவைத்துக்கொள் . அப்புறம் அந்தந்தநேரத்தில் 
அதது நடக்கப் பார் . ஒருநிமிஷமாவது பலனின்றிச் சும்மா 
கடந்துபோகவிடாதே . யோசிக்கிறதும் உடனே செய்கிறது 
மாயிருக்கவேண்டும் . இவ்விரண்டுக்கும் மத்தியில் காலம் 
கடந்துபோக விடப்படாது . மகா அலெக்சாந்தர் என்னும் 
அரசர் சொற்பகாலத்தில் உலக முழுமையும் ஜெயித்த 
தைக்குறித்து ஒரு விசேஷம் சொல்லப்படுகிறது . அதென் 
னவெனில் , அவர் ஒரு ராஜ்யத்தைப் பிடிக்கவேண்டு 
மென்று தீர்மானித்த அந்த நிமிஷமே செய்கைக்கு உடன் 
பட்டுவிடுவராம் . அந்தச் செய்தி எதிரிகளுக்குப் போய்ச் 
சேருமுன்னமே அவர் சேனை அவர்கள் தேசத்துக்குச் சமீ 
பித்துவிடுமாம் . இதுதான் செய்கையின் திறம் . இரவில் 
படுக்குமுன்னதாக , காலையிற் செய்த ஒழுங்கின்படி காலத் 
தைச் செலவிட்டோமா என்று சிந்தித்துப்பார் . தவறுதல் 
உண்டென்றுகண்டால் அடுத்த நாளாவது அதைத் திருத்தி 
நடக்கப்பார் . அப்புறம் சிறிது காலத்துக்குள் திருந்திக் 
கொள்வாய் . 

13. அடக்கமும் உழைப்பும் 
நமக்கு ஈடு இணை யாரேனும் உண்டா ? நம்மளவு 
தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் ? என்கிற வீண்பெருமை 
உனக்குள் தோன்றலாம் . அப்படியானால் பெரியோருடைய 
ஆசாரத்தை ஆராய்ந்துபார் . அதிக அறிவாளர்களும் திற 
மையாளர்களும் வெகுகாலம் சிரமப்பட்டுக் கடைசியாய் , 

“ கற்றதுகைம் மண்ணளவு ; கல்லா துலகளவு : 
உற்ற கலைமடந்தை ஒதுகிறாள் .-- மெத்த 
வெறும்பந் தயங்கூற வேண்டாம் , புலவீர் ! 

எறும்புந்தன் கையால் எண் சாண் 
என்ற செய்யுளின் கருத்துக்கிணங்க, நாம் கற்றது எம்மாத் 
திரம் ? நாம் கற்கவேண்டியது எவ்வளவு அபாரம் ! என்று 


13. அடக்கமும் உழைப்பும் 


65 


சருதி நீறுபூத்த நெருப்பையும் , கரித்துணியில் முடிந்த 
மாணிக்கத்தையும் ஒப்ப ஒன்றும் தெரியாதவர் போல் அடங் 
கியிருக்கிறார்கள் அல்லவா ? மேலும் , எப்படி ஒரு பிரபல 
வர்த்தகன் தன் . சரக்குகள் எல்லாவற்றையும் உள் 

உள்ளே பத் 
திரமாய் வைத்திருந்து , வாங்குவோர்வந்து கேட்டதின் மேல் 
எடுத்துக் காட்டுகிறானோ, அப்படியே தெரிந்த நிபுணர்களும் 
தங்களுடைய கல்வியை மனத்திலேயே வைத்திருந்து தகு 
ந்த சமயம் வாய்க்கும்பொழுது மாத்திரம் மிகுந்த அடக் 
கத்துடன் எடுத்துக் காட்டிப் பிரகாசமடைகிறார்கள் . 

நீ அடக்கக்கூடாத அதிகார ஆசையுடையவனாய் இருந் 
தால் அதிக பேர்பெற்ற அரசர்கள் அதிகாரிகள் 

முதலான 
வர்களுடைய சரித்திரங்களைப் பரிசோதித்துப் பார் . எந்தச் 
சரித்திரத்தைப் பார்ப்பினும் , உயர்பதவியும் கீர்த்தியும்உழைப் 
பினாலும் விடாமுயற்சியாலும் சித்தித்தனவாகத் தெரியவரு 
மேயொழிய, அதிர்ஷ்டத்தாலும் தற்செயலாலும் உண்டாயி 
னவென்று காணாய் . ஆகவே , ஜயிக்க விரும்புவோன்சண்டை 
செய்தாலொழிய ஜயமடையான் ; உயர்ந்த மலையுச்சிக்குப் 
போகக் கருதுவோன் வருந்தித் தொத்தித் தொத்தி ஏறினா 
லொழிய அவ்விடம் சேரான் . அதுபோல் புகழ்பெறவிரும்பு 
வோன் சிறிதுசிறிதாகஉலகுக்குஇதஞ்செய்து வர 

பரவேண்டும் . 
சந்தேகம் , அதைரியம் , பயம் முதலியவற்றினின்று விலக 
வகை என்னவென்றால் , சர்வ வல்லவராகிய கடவுள் உழைக் 
கிறவர்களுக்கு உதவிசெய்வார் என்பதை உன்னி, உன் 
னால் கூடியமட்டும் சிரமப்பட்டுச் செய்து , அவருடைய 
ஒத்தாசைக்குப் பாத்திரனாக முயலுவதேயாம் . இதைவிட் 
டுச் சோம்பி அஜாக்கிரதையாயிருந்து , உள்ளம் நிரம்ப 
ஞானமும் பெட்டி நிரம்பப் பணமும் வேண்டுமென்றால் கிட் 
டுமா ? கிட்டா . மேலும் கடவுள் தமது காசுக்கடையில் 
வருகிற சோம்பேறிகளுடைய உண்டிச் சீட்டுகளுக்கெல் 
லாம் பணம் கொடாமல் , உழைப்பாளி கொண்டுவருகிற 
உண்டியை மாத்திரம் மதித்துச் செலாவணியாகும்படி ஏற் 
படுத்தியிருக்கிறார் . 


5 M 


68 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


. 


14. அரிச்சந்திரன் 
( அங்கம் V- களம் III ) 

( அரிச்சந்திரன் சந்திரமதியை வெட்டப் போகும்பொழுது , 
அவனைத் தடுத்து ,) 
விசுவாமித்திரர் .--- அரிச்சந்திர ! உனக்கு இதுவரையில் நேர் 
ந்த இடையூறுகள் அனைத்தும் என்னுடைய சூழ்ச்சியால் 
நேர்ந்தவைகளேயன்றி வேறல்ல . இதற்குக் காரணம் 
ஒன்றுண்டு . அது என்னையெனின் , ஒருநாள் இந்திரன் 
தன் அவைக்களத்திலுள்ள முனிவர்களை நோக்கி , " ஐயன் 
மீர் , மண்ணுலகின்கண் நன்னெறியினின்றும் சற்றும் வில 
காத மன்னன் ஒருவன் உளனோ? " என்றனன் . அது 
கேட்ட அனைவரும் வாளா இருப்ப , வசிஷ்டர் மகபதியை 
நோக்கி , “ ஐய ! எம்மிடத்து அன்பு பூண்டொழுகும் 
அரிச்சந்திரன் நன்னெறிக்கோர் நாயகமாய் விளங்குகின் 
றனன் என்றனர் . அவரிடத்து நெடுங்காலமாகக் கொண் 
டிருந்த பகைமை காரணமாக , அவர் கூறியவைவகளை 

அற 
வும் மறுத்து , “ அவ்வரிச்சந்திரன் தீக்குணங்கள் அனைத் 
தும் திரண்டு ஒருருவானவன் ; அதனை இன்னே வெளிப் 
படக்காட்டுவேன் என்று மண்ணுலகை யடைந்தேன் . 
உன்னைத் தீநெறிக்கண் செலுத்த வழி நாடினேன் . அக் 
கருத்துக்கொண்டே ; யாக மியற்றுவதற்கென்று பொன் 
பெற்று அதனை நின்பாலே வைத்து வந்தேன் . அந்தோ ! 
ஒவ்வொன்றாக எத்தனை தீங்குகள் இழைத்துவிட்டேன் . 
அரிச்சந்திர! காட்டகத்திலுள்ளவிலங்குகளை நாட்டகத்திற் 
புகுமாறு வேடுவர்களைக்கொண்டு ஓட்டுவித்தேன் . பின்பு 
நீ வேட்டை காரணமாகக் காட்டையடைந்த காலத்து , 
உன்னை மயக்கவந்த பெண்கள் எம்முடைய உயிர்ப்பில் 
உதித்த 

பெண்களே . மற்றும் வீண்வாதம் பேசி உனது 
அரசாட்சியைப்பெற்ற பின்னும் முன்னேவைத்த பொன் 
னைச் செலுத்துமாறு வருத்தினால் தருதற்கில்லாது சொல் 
தவறுவாய் என்று எண்ணினேன் . அதனிலும் நீ மனஞ் 
சோர்வுபடாது , அப்பொன்னைத்தருவதாகச்சம்மதித்துத் 
தவணை பெற்றுக்கொண்டு காசியம்பதியை நோக்கிச்செல் 
லும் மார்க்கத்தில் , மாறுவேடம் பூண்டு , உன் தாயார் 
மாணாவஸ்தையிலிருந்து உன்னைக் 

போவாக் 


காணப் 


14. அரிச்சந்திரன் 


67 


கொண்டிருப்பதாகக் கூறியவனும் , பின்பு அவள் இறந்து 
விட்டாள் என்று உரைத்தவனும் , மற்றும் சோசியனாக 
வும் , தத்துவ சாஸ்திரியாகவும் , அஷ்டாவதானியாகவும் , 
வைத்தியனாகவும் , வாதியாகவும் உருமாறி வந்து உங்க 
ளுக்குத் துன்பம் உண்டாக்கவல்ல விஷயங்களையும் புர 
பட்டுகளையும் புகன்று சோதித்தவர்களும் , உன் மனைவியை 
யும் மைந்தனையும் விலைக்குக்கொண்ட காலகண்டனும் , 
உன்னை விலைக்குக்கொண்ட வீரவாகுவும் என்னால் அனுப் 
பப்பெற்றவர்களேயாவர் . இவர்கள் அனை வரும் எனது 
துர்ப்போதனையைக் கைக்கொண்டு வந்து உங்களுக்குப் 
பலவகையினும் இன்னலிழைத்துத் தீ நெறிக்கண் செலு 
த்த முயன்றனர் . ஒன்றேனும் முடிந்ததில்லை . பின்னர் 
தேவதாசன் உயிரைப்போக்கிய அரவும் எனது சூழ்ச்சி 
யால் வந்ததே . அவனைச் சந்திரமதி சுடலைக்குச் சுமந்து 
செல்லுகையில் , அப் பிள்ளையை உயிர்ப்பித்துத் தருவ 
தாக முன்னின்றவன் எல்லாம் வல்ல சித்தனென்று 
பெயர்கொண்டுவந்த எனது சீடனே . எவராலேனும் 
ஏதேனும் முடிந்ததா? இல்லை , இல்லை . அரிச்சந்திர! யான் 
கல்மனங்கொண்டு அதன்மேலுஞ்செய்த தீங்குகளை என் 
னென்று உரைப்பேன் ! காசி மன்னன் மைந்தனைக் கள 
வாடிக் கொண்டுவந்து உயிர் போக்கி வழியிற் கிடக்கச் 
செய்தவனும் , பின்பு அக்கொலை செய்தவள் நின் மனை 
வியே எனத் தீர்மானிக்கத் தட்டானாகவும் , பட்டு வியா 
பாரியாகவும் , யாத்திரிகனாகவும் , சந்நியாசியாகவும் , நியாய 
வாதியின் குமாஸ்தாவாகவும் வேடங்கொண்டு அக்கொலை 
செய்ததை உண்மைபுறக்கண்டவர்களேபோல் சாட்சியம் 
கூறினோர் அனைவரும் என்னால் ஏவப்பட்டவர்களே . 
அரிச்சந்திர ! அந்தோ ! உனக்கிழைத்த தீவினைப் பெரு 
க்கை என்னவென்று உரைப்பேன் ! செய்யும்காலத்து 
ஒவ்வொன்றும் ஓர் அணுவாய் இருந்தது . அனைத்தை 
யும் இன்று திரட்டிப் பார்க்கையில் பெருமலைகளாகக் 
காண்கின்றன. தீவினை தினையளவாக இருந்து பனை 
யளவாகப் பெருகும் என்னும் பழமொழிக்கு யானே 
இலக்கியமாக இருக்கின்றேன் . “ எண்ணித் துணிக 
கருமம் . துணிந்தபின் எண்ணுவ மென் திழுக்கு என் 


ஆஹா ! 


68 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
பதை எண்ணிப் பாராமற் போயினேன் . 
அடாது செய்வோன் படாது படுவன் 

என்றபடி 
குன்றினை முட்டிய குருவியைப்போல வசிட்ட முனி 
வரோடு வாதிட்டு வீணே பழிக்குப் பாத்திரனானேன் . 
என்செயல் எனக்குத் தீங்கினை விளைப்பதாயினும் , உல 
கிற்கு இது ஒரு பெரு நன்மையை விளக்குந் திருஷ்டாந்த 
மாக விளங்கும் . அரிச்சந்திர ! இவ்வகைய துன்பங்களை 
உனக்கு இழைத்தேனென்று நீ வருந்தாதை . உனக்கு 
இத்துன்பங்களைச் செய்யும்படி யான் அடைந்த துன்பத் 
திற்கு ஓர் அளவும் உண்டோ ! கெடுவான் கேடு நினைப் 
பான் என்பதை அறியாயா ? அந்தோ ! இப்பழி இன் 
றோடு ஒழியுமா! ஒழியாது , ஒழியாது . சூரியசந்திரர் உஉள் 
ளளவும் , இதுகாறும் அறியப்படாத பற்பல தேசங்களி 
னும் , பற்பல பாஷைகளினும் , பற்பல வருணத்தாராலும் , 
நாடகமாகவும் நடத்தப்படும் . அக்காலத்தே , என் உரு 
வினைக்கண்ட அனைவரும் என்னைப் பழித்துக் கூறுவரே , 
என்ன செய்வது ! பிறர்க்குத் துன்பம் விளைப்பதனாலுண் 
டாகும் பயன் இதுவேயாகும் . அரிச்சந்திர ! இதுவரை 
யில்உண்டான பழிக்கும் பாவத்திற்கும் அளவில்லை.இனி 
உன் மனைவியைச் சிரச்சேதம் செய்து ஸ்த்ரீ ஹத்திதோ 
ஷத்தையும் என்மீது சுமத்தாதை , சற்றுப் பொறுப்பாய் . 
அரிச்சந்திரன் .-- சுவாமீ! இவ்விளைவுகள் அனைத்தும் தேவரீ 
ரது சூழ்ச்சிகள் என்பதை யான் இதற்குமுன் அறியேன் ; 
இன்றே அறிந்தேன் . தேவரீர் இதுகாறும் செய்துவந்த 
சூழ்ச்சிகளை யுன்னினால் , இப்போது அடியேனைச் சற் 
றுப் பொறுக்கும்படி சொல்வதும் ஒரு சூழ்ச்சியேயாகும் 
என்று சந்தேகிப்பதற்கு இடமுண்டாகின்றது . அதனால் 
தேவரீர் அடியேனை மன்னிக்க வேண்டுகிறேன் . காலந் 
தாழ்க்கின்றது . கடமையை நிறைவேற்றவேண்டும்.சற்று 
அகன்றிருங்கள் . 

( விசுவாமித்திரர் வேறு வகையின்றி அவன் சொற்படி அகன் 
றிருக்க , அவன் தன் மனைவியை ராஜ கட்டளைப்படி வெட்டத் 
துணிந்து வாளை ஓங்கி வீசினான் . அவ்வளவில் அவ் வாள் மலர் 
மாலையாகச் சந்திரமதி கழுத்தில் விழுந்தது . தேவர்கள் தோன்றி 
அரிச்சந்திரனை மெச்சி , அவன் பாலனை உயிர்ப்பித்து , இழந்த 
அரசு முதலியவைகளை அவன் பெறச்செய்து வாழ்த்தினார்கள் .) 


15. பச்சையப்ப முதலியார் 


69 


15. பச்சையப்ப முதலியார் . 
தோன்றிற் புகழொடு தோன்றுக என்றார் ஆசிரி 
யர் திருவள்ளுவ நாயனார் . அத் திருவாக்குக்கு இலக்காகத் 
தோன்றி , நிலையாத இவ்வுலகில் நிலையான புகழை நாட்டிச் 
சென்ற நல்லோர்களில் ஒருவராவர் தென்னாடெங்கும் 
தெரியச் சிறந்த பச்சையப்ப முதலியார் என்னும் தமிழ 
வள்ளல் . இவர் , 

யுகமேழு கோடி இருப்பதிலக்கமும் உள்ள மட்டும் 
சகமேழு மேழும் புகழே நிறுத்தித் தமிழ் புனைந்து 
புகழ்மேழி வாகைப் பதாகையும் வீரப் புலிக்கொடியும் 

மகமேரு விற்சென்று தீட்டியதாற் றொண்டை மண்டலமே . 
என்று சிறப்பிக்கப்பட்ட தொண்டை நாட்டில் சென்னைமா 
நகர்க்கும் காஞ்சீபுரத்துக்கும் இடையில் உள்ள பெரிய 
பாளையம் என்னும் கிராமத்தில் 1754u வேளாள குல 
திலகரான விசுவநாத முதலியார் என்னும் புண்ணிய சீலருக் 
கும் பூச்சியம்மாள் என்னும் புண்ணியவதிக்கும் புத்திரரா 
கப் பிறந்தவர் . இவர் பிறப்பதற்குமுன் இவர் தாய்தந்தை 
யர் காஞ்சீபுரத்தில் வசித்துக்கொண்டிருந்தனர் . ஆதலால் 
இவர் காஞ்சீபுரம் பச்சையப்ப முதலியார் என்றே பெயர் 
வழங்கப் பெறுவாராயினர் . 

பச்சையப்ப முதலியார் பிறப்பதற்குச் சில மாதங்க 
ளுக்கு முன்னமே அவர் தந்தையார் விசுவநாத முதலியார் 
இறந்து போயினர் . அதன் பின்பு , வேறு ஆண் துணையற்ற 
பூச்சியம்மாள் தன் குமாரத்திகள் சுப்பம்மாள் , அச்சம்மாள் 
என்பவர்களை அழைத்துக்கொண்டு தம் கிராமமாகிய பெரிய 
பாளையம் போய்ச் சேர்ந்தார் . அவ்விடத்தில் ஆர்க்காட் 
டுச் சுபேதாருடைய காரியஸ்தராய் அதிகாரம் செலுத்தி 
வந்த ரெட்டிராயர் என்னும் ஒருவர் இருந்தார் . அவர் தம் 
குடும்பத்தாருக்கு மிகவும் பழக்கமுள்ளவராகையால் பூச்சி 
யம்மாள் தம் குமாரத்திகளுடன் அவர் ஆதரவில் இருந் 
தார் . 

உரிய காலத்தில் பூச்சியம்மாள் , தமது தவம் மட்டு 
மன்று , தென்னாடு செய்த தவமெல்லாம் ஒருங்குதிரண்டு 
ஒரு வடிவெடுத்து வந்தாற்போலொத்த அருமைத் 


70 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


பெரிய ஆதர 


திருக்குமாரரைப் பெற்றார் . அன்று , அவ்வம்மையார் , கண 
வனையிழந்து கதியற்று ஒரு சிற்றூரில் வந்து அந்நியர் ஒருவ 
ரது பாதுகாப்பில் இருக்க நேர்ந்த அந்நிலையில் , பெற்ற இம் 
மகவே பின்னர் அரசர் கூட்டுறவும் ஆன்றோர் மதிப்பும் 
பெற்றுப் பிரபலமுற்றுத் தமது வள்ளன்மையால் வழி 
வழிப் பெயர் சிறக்க வந்த பச்சையப்ப முதலியார் என்றால் 
ஈசனது அருள் விளையாட்டை யாவரே அறிய வல்லார் ? 

பச்சையப்ப முதலியாராகப் பிறந்த பச்சைப்பாலகனை 
என்னையார் குடிதழைக்க வந்த குலக்கொழுந்தாகப் பாரா 
ட்டிச் சீராட்டி வளர்த்து வந்தார் . குழந்தைக்கு ஐந்தாவது 
வயது வரவும் ரெட்டிராயர் அதைப் படிக்கவைத்தார் . குழ 
ந்தை படிக்கத் தொடங்கிய சிறிது காலத்துக்கெல்லாம் , 
அக்குழந்தைக்கும் அதன் தாயாருக்கும் ஒரு 
வாயிருந்த ராயர் இறந்து போயினர் . கணவன் ஆதரவை 
இழந்து அவர் ஆதரவைப் பெற்றிருந்த பூச்சியம்மாளுக்கு 
அவர் இறந்தது , கண்ணிழந்து கோல்கொண்ட குருடன் 
அக்கோலையும் இழந்ததுபோ லாயிற்று . 

பூச்சியம்மாளுக்கு இருந்தது சொற்ப ஆஸ்தி . ரெட்டி 
ராயர் இறந்து போன பிறகு அதையும் தம் மக்களையும் பாது 
காத்து விருத்தி செய்பவர்கள் வேறெவரும் அவ்விடத்தில் 
அவ்வம்மையாருக்குக் கிட்டவில்லை . அதை எண்ணி அவர் 
மிகவும் மனம் வருந்திக்கொண்டிருந்தார் . அப்போது அவ் 
வம்மையார் நலத்தை விரும்பிய அவ்வூரார் சிலர் இராஜ 
தானி நகரமாகிய சென்னைக்குச் சென்றால் நன்மை 
டாகும் என்றார்கள் . 

பூச்சியம்மாள் அதற்கு இசைந்து தமக்கு ஆலோசனை 
கூறியவர்கள் உதவியைக் கொண்டே யௌவன பருவத் 
தினரா யிருந்த குமாரத்திகள் இருவரையும் , அறியாச் சிறு 
பருவத்தினரான அருமைக் குமாரர் பச்சையப்ப முதலியா 
ரையும் அழைத்துக்கொண்டு சென்னைக்குச் சென்றார் .. 
சென்னையில் இப்பொழுது அவர் குமாரர் பெயரை விளக்கி 
நிற்கும் பச்சையப்பனார் கலாசாலை அமைந்திருக்கும் இடத் 
திற்கு அருகாமையில் உள்ள சாமிமேஸ்திரி தெருவின் வட 
புற மேலண்டைக் கோடியிலிருந்த ஒரு வீட்டில் பூச்சியம் 


உண் 


15. பச்சையப்ப முதலியார் 


71 


மாள் தம் மக்களுடன் குடியிருந்தார் . குடியேறிய சில நாட் 
களுக்கெல்லாம் அவர் தம் கையிலிருந்த சொற்ப ஆஸ்தி 
யைப் பாதுகாத்து விருத்தி செய்து தரக்கூடிய ஒருவர் வசம் 
ஒப்பிக்க விரும்பி அதற்கானவர்களை யாரென்று விசாரித் 
தார் . அப்பொழுது , போனி நாராயணபிள்ளை என்னும் 
சீமானார் தம் விருப்பத்தை நிறைவேற்றத் தகுந்த யோக்கி 
யதை உடையவர் என்று தெரிந்தது . 

நாராயணபிள்ளை என்னும் அச் சீமானார் யாதவகுலத் 
தினர் ; அக்காலத்தில் சென்னைக்கு வந்து வியாபாரம் செய் 
துகொண்டிருந்த போனி என்னும் ஐரோப்பிய துரைமக 
னாருக்கு வர்த்தக சம்பந்தத்தில் - துபாஷியா யிருந்தவர் ; 
அதனால் போனி நாராயணபிள்ளை எனப் பெயர் பெற்றவர் ; 
இங்கிலீஷ் துரைத்தனத்தாருக்கு மிகவும் வேண்டியவர் ; 
தமது செல்வாக்கினால் அக்காலத்தில் பெரிதாய் மதிக்கப் 
பட்ட துரைத்தன உத்தியோகங்கள் பலவற்றை நம்மவர்க் 
குச் சம்பாதித்துக் கொடுத்தவர் ; நவாப் அரசா-ண்டகாலத் 
தில் செங்கற்பட்டு ஜில்லாலிலுள்ள மெதவாயல் என்னும் 
கிராமத்தை அவனிடம் சுரோத்திரியமாகப் பெற்றுத் தரும் 
சத்திரத்துக்குப் பயன்படுத்தியவர் ; பலர் புகழ வாழ்ந்த 
பரோபகார பிரபலர் . 

ஆதலால் , பூச்சியம்மாள் , அவரே தம் கோரிக்கையைக் 
குறைவற நிறைவேற்றத் தக்கவர் என்று அறிந்து அவரைச் 
சென்று கண்டு தமது விருப்பத்தைக் கூறினார் . 

ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே 

செல்லும்வா யெல்லாம் செயல் 
என்னும் வேதவாக்கைக் கடைபிடித் தொழுகிய பெருந் 
தகையாளரான நாராயணபிள்ளை அவ்வம்மையார் வேண்டு 
கோட்கு உவப்புடன் இணங்கினார் . அதுமுதல் , அவர் , பூச்சி 
யம்மாளுக்கும் அவர் மக்களுக்கும் முற்றா இளங்கொடிக்குப் 
பற்றாகக் கிடைத்த கொழு கொம்புபோ லாயினர் . 
பூச்சியம்மாளைத் தம் உடன்பிறந்த சகோதரிபோல் பாவி 
த்து அவர் குமாரர் பச்சையப்ப முதலியாரைப் படிக்க 
வைத்ததோடு பெண்மக்கள் இருவரையும் தக்க இடந்தேடி 
விவாகஞ் செய்து கொடுத்தார் . 


அவர் 


72 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


பச்சையப்ப முதலியார் , நாராயணபிள்ளையின் முயற்சி 
யால் வாலிபப் பருவத்திற்றானே உத்தியோகஞ்செய்யத் 
தொடங்கிவிட்டார் . ஆரம்பத்தில் அவர் மேற்கொண்ட 
உத்தியோகம் தரகராக நம்மவர்களிடமிருந்து ஐரோப்பிய 
ருக்குக் கடைச் சரக்குகள் வாங்கிக்கொடுப்பது . 
தொழிலில் தாம் சம்பாதிக்கும் பொருளில் பெரும் பகு 
தியை அவர் தான தருமங்களிற் செலவழித்து விடுவார் ; 
எஞ்சியதைத் தம் தாயாரிடம் கொடுப்பார் . 

சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் 
வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் - நித்த 
நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் 

கொடையும் பிறவிக் குணம் . 
என்று ஒளவைப்பிராட்டியார் கூறியது உண்மையேயன்றோ. 
சின்னஞ் சிறுவயதிற்றானே முதலியார் அவர்களுக்கு 
அடைந்த இந்தப் பரோபகார குணம் அன்றோ அவர் 
பெயரை அழியாமல் நிலைநிறுத்தியது ! இது நிற்க . 

இவருடைய அருங்குணத்தையும் , நுண்ணறிவை 
யும் , ஆராய்ந்து தெளிந்ததைத் தீரமாய்க்கொண்டு துணி 
வுடன் நிறைவேற்றும் வினைத்திட்பத்தையும் கண்டறிந்த 
ஓர் ஐரோப்பியப் படைத்தலைவர் இவரைத் தம் 
முடைய உத்தியோகஸ்தர்களுள் ஒருவராக வைத்துக் 
கொள்ள விரும்பினார் . முதலியார் அவர் விருப்பத்துக் 
கிணங்கி அவரளித்த ஒரு சாமானிய உத்தியோகத்தைப் 
பெற்றுக்கொண்டு , தம் தாயார் முதலியவர்களுக்குத் தெரி 
யாமல் அவ் வைரோப்பியப் படைத்தலைவருடன் சென் 
னையை விட்டுப் போய்விட்டார் . இவரைக் காணாமல் இவர் 
தாய் தமக்கைமாரும் நாராயணபிள்ளை யவர்களும் மிகவும் 
கவலையுற்றார்கள் . பிறகு சென்னைக்குக் காதவழி தூரத்தில் 
பாலவயற் சத்திரத்தண்டை தங்கியிருந்த பட்டாளத்தில் 
இவர் உத்தியோகம் வகித்திருப்பது தெரிந்தது . 

உடனே 
நாராயணபிள்ளை யவர்கள் தாமே நேரிற்போய் அப் பட்டா 
ளத்தின் தளகர்த்தரைக் கண்டு பேசிப் பச்சையப்ப முதலி 
யார் அவ்வுத்தியோகம் பெற்றுச் செல்வதில் தங்களுக்குச் 
சிறிதும் சம்மதமில்லை யென்பதைத் தெரிவித்து அவரை 


15. பச்சையப்ப முதலியார் 


73 


பிறகு 


அவ் வுத்தியோகத்தினின்றும் விடுவித்து அழைத்துக் 
கொண்டுவந்துவிட்டார் . 

அப்பாற் சிலகாலம் சென்றபிறகு பச்சையப்ப முதலி 
யார்க்கு மற்றொரு சிறந்த உத்தியோகம் கிட்டியது . நிக்கி 
லீஸ் துரைமகனார் துரைத்தன அதிகாரியாகத் தென்னாடு 
சென்றார் . அப்போது பச்சையப்ப முதலியார் நாராயண 
பிள்ளை யவர்களின் சம்மதத்துடனே , அவருக்குத் துபாஷி 
யாக உடன் சென்றார் . அவ்வுத்தியோகத்தில் அவருக்குப் 
பொருள் வருவாய் மிகுதியாகக் கிடைத்தது . அதை அவர் 
துர்வினியோகம் செய்யாமல் நல்வழியிற் செலவிட்டது 
போக மிஞ்சியதைத் தொகுத்துவைத்து வருவாராயினர் . 

சிறிது காலம் அவர் அந்த உத்தியோகத்திலிருந்து 

சென்னைக்குத் திரும்பிவந்து சேர்ந்தார் . வந்தவுடன் 
தாம் தொகுத்துக் கொண்டுவந்த பொருளை , நன்மகனுக் 
குரிய முறைமைப்படி தம்மைத் தந்தை வளர்ப்பது போல் 
வளர்த்து வந்த நாராயணபிள்ளை அவர்களிடம் கொடுத்தார் . 
அவர் அதைப் பெற்றுப் பூச்சியம்மாள் தம்மிடம் ஒப்பித்த 
பொருளோடு சேமித்து வைத்தார் . 

நாளடைவில் பச்சையப்ப முதலியார் குடும்ப பாரம் 
வகிக்கத்தக்க பருவமுடையவராயினார் . அஃதறிந்து , நாரா 
யணபிள்ளை அவர்களே முன்னின்று பச்சையப்ப முதலியா 
ருக்கு அவருடைய தமக்கை சுப்பம்மாள் குமாரத்தி ஐயா 
ளம்மாள் என்னும் பெண்மணியை விவாகம் செய்வித்தார் . 

விவாகமான பிறகு , பச்சையப்ப முதலியார் தாம் முன் 
செய்துவந்த துபாஷி உத்தியோகத்திற்றானே தலையிட்டார் . 
அக் காலத்தில் பிரிட்டிஷ் துரைத்தனம் நம் நாட்டில் நன் 
றாய் வேரூன்றாமலிருந்ததால் , இங்கும் அங்கும் சிறு கலகங் 
களும் யுத்தங்களும் அடிக்கடி நிகழ்ந்து வந்தன . ஆதலால் 
துரைத்தன சம்பந்தமான உத்தியோகங்களில் பொருள் 
வருவாய் அதிகமாய்க் கிடைத்து வந்தது . சாதாரண உத்தி 
யோகங்கள் தான் அப்படி யென்றால் , துபாஷி உத்தியோ 
கத்தைப் பற்றிச் சொல்லவும் வேண்டுமோ ? 

துபாஷி உத்தியோகஸ்தர்களிற் பெரும்பாலாருக்கு 
இங்கிலீஷ் பாஷை மிதமாகப் பேசவும் எழுதவும் தெரியும் . 
சிலருக்கு அவ்வளவு மில்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேச 


74 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


வார 


மட்டுந்தான் தெரியும் . ஆனால் அவர்களுடைய சம்பாத்திய 
மோ ஓர் அளவுக்குட்பட்ட தன்று . ஒவ்வொருவரும் திரள் 
திரளாகப் பணஞ் சம்பாதித்து வந்தார்கள் . அவர்கள் எல் 
லோரும் , பச்சைக்கல் முருகு, பெரிய கடுக்கன் , தோடா , 
ரத்தினமாலை , மோதிரம் இவை முதலிய ஆபரணங்கள் 
அணிந்து நெடு அங்கி தரித்து , அதன்மேல் சரிகை நடுக் 
கட்டுக் கட்டிக் , கையில் சிவப்பு உருமால் பிடித்துச் , சாலு 
வை போர்த்துக்கொண்டு , பல்லக்கு முதலிய வாகனங்கள் 
ஏறிச் சஞ்சரித்தவர்கள் . 

அத்தகையவர்களில் ஒருவராகப் பச்சையப்ப முதலி 
யாரும் துபாஷி உத்தியோகம் வகித்திருந்தார் . அப்பொ 
ழுது அவர் தர்மராய முதலியார் செங்கல்வராய முதலியார் 
என்னும் இருவரைத் தம்முடன் சேர்த்துக்கொண்டு , பூந்த 
மல்லி , திருப்பாசூர் முதலிய கிராமங்களில் சர்க்கார் மேல் 
நெல் முதலியவைகளைக் குத்தகைக்கு எடுத்தார் . 

. 
அதில் அவருக்கு மிகுந்த லாபங் கிடைத்தது . அதோடு , 
அக் காலத்தில் பிரபல ராஜதந்திர சிரேஷ்டராக இருந்த 
ஸலவன் துரை மகனார்க்கு முதலியார் அவர்களே தலைமைத் 
துபாஷியாயினார் . 

ஸலவன் துரையவர்கள் திருச்சினாப்பள்ளிக்குத் தலை 
மை அதிகாரியாய்ச் செல்ல நேர்ந்தது . அப்போது முதலி 
யாரவர்களும் உடன் சென்றார் . 1783 ஆம் வருஷத்தில் 
இங்கிலீஷ் துரைத்தனத்தார் கோயம்புத்தூரைக் கைப்பற்றி 
டிப்பு சுல்த்தான் ராச்சியத்தின்மீது படையெடுத்துச் 
செல்ல ஸலவன் துரையவர்கள் மூலமாக ஏற்பாடுகள் செய் 
தனர் . அப்பொழுது முதலியாரவர்களே முதன்மையாக 
நின்று ஸலவன் துரையவர்களுக்கு வேண்டிய அனுகூலங் 
களைச் செய்துகொடுத்துத் துரைத்தனத்தாரால் புகழப் 
பெற்றனர் . அதுவுமன்றி , பல ராஜசமஸ்தானிகர்களுக்கும் 
பாளையப்பட்டாருக்கும் முதலியார் மிகவும் வேண்டியவராகி 
அவர்களுக்குத் தமது பேராலும் , நாராயணபிள்ளை பேரா 
லும் பத்திரம் எழுதி வாங்கிக்கொண்டு தேவையான பொரு 
ள்களைக் கடன் கொடுத்தல் முதலிய உதவி செய்துவந்தனர் . 
இம்மட்டுமன்று . தஞ்சை மன்னர் இங்கிலீஷ்காரருக்குத் 
தாம் செலுத்தவேண்டிய வருஷக்கட்டணத்தைப் பலவகை 


15. பச்சையப்ப முதலியார் 


75 


நாணயங்களாகவும் உண்டிகளாகவும் கலந்து கொடுக்க 
நேர்ந்தது . 

அது இங்கிலீஷ்காரருக்கு மிகவும் தொல்லை 
தருவதா யிருந்தது . அதனால் பச்சையப்ப முதலியார் 
அரசர் கட்டணத்தைத் தாம் வட்டம் தள்ளிப் பெற்று 

ஷ்காரருக்கு ஒருவகை நாணயமாகச் செலுத்துவ 
தாக ஏற்றுக்கொண்டார் . அவ்வகையில் வட்டத்தொகை 
நூற்றுக்கு இருபது முப்பது கிடைத்தமையால் முதலியார் 
மிகுந்த லாபமடைந்தார் . 

இவ்வாறு சில வருஷங்கள் சென்றன . இதுவரையில் 
முதலியாரவர்களுக்கு , செல்வம் புகழ் முதலியவைகள் 
குறைவறக் கிடைத்தனவாயினும் , புத்திரப்பேறு ஒன்று 
மட்டும் கிட்டவில்லை. அக் குறையை நிவர்த்தித்துக்கொள் 
ளக் கருதி , சந்தான விருத்தியின் பொருட்டு இரண்டாவது 
விவாகம் செய்து கொள்ளலாம் என்னும் தருமசாஸ்திரக் 
கோட்பாட்டை அனுசரித்து முதலியாரவர்கள் இரண்டாம் 
விவாகம் செய்துகொள்ள உடன்பட்டார் . அதற்காகப் 
பெண்பார்த்து , வேதாரணியத்தில் தம்மைவிட உயர்ந்த 
குலத்தவரான சோழிய வேளாளர் குலத்தில் பழனியம் 
மாள் என்னும் ஒரு பெண்ணைத் தெரிந்தெடுத்தார் . அப் 
பெண்ணுக்கு மிகுந்த ஆபரணங்களிட்டுப் பெண்ணின் 
பெற்றோருக்குப் பரிசப்பணமாகப் பதினாயிரம் வராகன் 
ரொக்கங் கொடுப்பதாக எழுதிக்கொடுத்துப் பெண்ணை 
விவாகஞ்செய்து கொண்டார் . 

இவ் விவாகத்தினால் முதலியாரவர்கள் குடும்ப சமாதா 
னம் குலைந்ததேயன்றி அவருடைய கோரிக்கை ஈடேற 
வில்லை . ஏன் இவ்விவாகம் செய்துகொண்டோம் என்று 
முதலியாரவர்கள் பின்னால் வருந்தியிருக்கக்கூடும் என்று 
கருத இடமுண்டு . இது நிற்க . 

முதலியார் தாம் சம்பாதித்த திரண்ட பொருள்களைக் 
கொண்டு தமிழ்நாட்டிலுள்ள புண்ணிய ஸ்தலங்களிலும் 
காசிமா நகரத்திலும் பலவிதமான கட்டளைகளும் அன்ன 
தானங்களும் செய்தார் . முதலியாரவர்களுக்கு அந்தரங்க 
நண்பரான வீரப்பெருமாள்பிள்ளை என்பார் ஒருவர் இருந் 
தார் . அவர் சென்னையை அடுத்துள்ள சிந்தாதிரிப் பேட் 
டையில் வசித்து வந்தார் . தம் நண்பருக்கு அருகாகவே. 


76 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


காசி 


தாமும் இருக்க விரும்பி முதலியாரவர்கள் சிந்தாதிரிப் 
பேட்டையை அடுத்த கோமளேசுரன் பேட்டையில் ஒரு 
வீடு கட்டி அதிற் சிலகாலமும் தஞ்சையிற் சிலகாலமுமாக 
வசித்துவந்தார் . இவ்வாறு வசித்துவருங் காலையில் அவர் 
சைவ சமய தீக்ஷைகள் பெற்றுக்கொண்டார் . அது முதல் 
ஒவ்வொரு நாளும் பூஜாகாலத்தில் தேவார திருவாசக முத 
லியவைகளைப் பண்ணுடன் ஓதி வந்தார் . இரவில் தேவா 
ரப் பதிகங்களை யாழில் அமைத்து - வாசிப்பதும் , சிவனடி 
யார்களுடனிருந்து பெரிய புராணம் திருவிளையாடல் முத 
லிய சைவபுராண காலக்ஷேபம் செய்வதும் , சிவனடியார்க 
ளைச் சிவமாகவே கருதி அவர்களுக்கு வந்தனை வழிபாடுகள் 
செய்வதும் , சிவாலயத் திருப்பணிகள் செய்வதுமா யிருந் 
தார் . இவருடைய பக்திச் சிறப்பைக் கேட்டுக் 
ராமேசுர யாத்திரைபோகும் பக்தர்கள் இவரைக்காணவந்து 
கொண்டே யிருப்பார்கள் . ஆதலால் இவர் வீட்டில் எப் 
பொழுதும் பக்தர்கள் கூட்டமே நிறைந்திருக்கும் . 

தஞ்சையில் அமரசிங் மகாராஜாவுக்குப் பட்டமான 
சில நாட்களுக்குப் பின் முதலியார் சென்னைக்குவந்து அது 
முதல் சென்னையிலேயே தங்கியிருந்தார் . அப்பொழுது . 
1788 u சென்னை கவர்னர் ஸர் ஆர்ச்சிபால்ட் காம்பல் 
என்பவர் முதலியாரவர்களை வரவழைத்து , தஞ்சை மன்னர் 
துரைத்தனத்தாருக்குக் கட்டவேண்டிய பணம் கிரமமாக 
வந்து சேரவில்லை . ஆதலால் தாங்கள் அந் நாட்டு வருமா 
னங்களை ஏற்றுக்கொண்டு நமக்குச் சேரவேண்டிய பணத் 
தைக் கிரமமாகக் கட்டி வரவேண்டும் என்றார் . தஞ்சை 
மன்னரும் அவ்வாறே செய்யும்படி முதலியாரவர்களுக்கு 
எழுதினார் . ஆனால் , அவ்வளவு பொறுப்பான உத்தியோ 
கத்துக்குத் தாம் அருகரல்லர் என்று சொல்லி முதலியார் 
அதை நழுவவிட்டார் . அதன்மேல் துரைத்தனத்தார் 
பீட்டர் என்னும் இங்கிலீஷ் துரைமகனாரை அவ்வுத்தி 
யோகத்தில் அமர்த்தி முதலியாரவர்களை 

அவருக்குத் 
துணையாகப் போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் . முதலி 
யார் அதற்கு இசைந்து சென்றார் . 

தஞ்சைக்குச் சென்றதும் முதலியாரவர்கள் தஞ்சை 
மன்னருக்கு லக்ஷம் வராகன் ரொக்கத்தைக் கடனாகக் கொ 


15. பச்சையப்ப முதலியார் 


77 


டுத்தார் . மன்னர் அதை வாங்கித் துரைத்தனத்தாருக்குச் 
செலுத்திவிட்டார் . அதன்மேல் பீட்டர் துரை மன்னர் 
னிச் செலுத்தவேண்டியவற்றைச் செலுத்துவதற்குச் சில 
புது ஏற்பாடுகளைச் செய்துகொண்டு சென்னைக்கு வந்து 
விட்டார் . முதலியார் முன்போலவே தஞ்சைநகரில் தங்கி 
லேவாதேவிகள் நடத்தி வந்தார் . 

சில காலத்துக்குப் பிறகு அவர் மறுபடியும் சென்னை 
க்கு வர நேர்ந்தது . சென்னையில் வந்திருக்குங் காலத்தில் , 
1792 ஜுன்மீ அவருக்குப் பாரிசவாயு என்னும் நோய் 
பற்றியது . தஞ்சையில் வசித்தால் அந் நோய் நீங்கிவிடு 
மென்று கருதி முதலியாரவர்கள் தஞ்சைக்குச் சென்றார்கள் . 
சென்ற இரண்டாவது வருஷம் வாயு நோய் சிறிது குணமா 
யிற்று . ஆனால் அது குணமாகிக் கொஞ்ச காலத்துக்கெல் 
லாம் முதலியாரவர்கள் மதுமேகம் என்னும் நோய்க்கு 
ஆளாயினார்கள் . 

. அது குணமாகுமென்று கருதி அவர்கள் 
கும்பகோணத்துக்குச் சென்று , அங்கே தாம் முன் எத்த 
னம் செய்து விட்டிருந்த சத்திரவேலை ஒன்றை நடப்பித்துக் 
கொண்டு சில நாட்கள் வசித்தார்கள் . பற்றிய நோய் குண 
மாவதாகத் தோற்றவில்லை. நாளுக்குநாள் தேகம் மெலிந்து 
கொண்டே வந்தது . இனித் தேகம் நிற்காது என்று கரு 

கருதி 
முதலியாரவர்கள் 1794u மார்ச்சுமீ 22s தம்முடைய 
மரணசாசனப் பத்திரத்தை எழுதிவைத்து அடுத்த மூன் 
றாம் நாள் தமக்கு அந்தியகாலம் நெருங்கியதைத் தெரிவித்து 
போனி நாராயணபிள்ளை அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி 
னார் . அதுவே அவர் கைப்பட எழுதிய கடைசி கடிதம் . 
க் கடிதம் எழுதியபின் , முதலியாரவர்கள் திருவையாறு 
என்னும் உத்தம சிவக்ஷேத்திரத்தில் தமது உயிர் நீங்க 
வேண்டுமென்று விரும்பிக் கும்பகோணத்தைவிட்டு அங்குச் 
சென்றார் . அவர் தமது விருப்பப்படி அத் திருவையாற்றி 
லேயே 1794 ) மார்ச்சுமீ 31s தமது பூதவுடம்பு நீங் 
கிச் சிவபெருமான் திருவடி சென்று சேர்ந்தார் . அவரு 
டைய புகழுடம்பு இன்றுவரையில் நிலைத்திருக்கிறது . இனி 
என்றும் நிலைத்திருக்குமென்பதில் ஐயமில்லை . 

பச்சையப்ப முதலியாரவர்கள் இறந்த பிறகு அவர் 
அருமையாய்ப் பாராட்டி வந்த சுற்றத்தாரும் அவர் தேடி 


உலக 


டது . 


78 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
வைத்துப்போன திரவியமும் அடைந்த நிலை மிக விந்தை 
யானதும் ஒருவரும் எதிர் பாரததுமாகும் . 

முதலியார் 
தமக்குச் சந்ததியில்லையென்று வேதாரணியம் பழனியம் 
மாளை இரண்டாம் தாரமாக விவாகஞ்செய்து கொண்டா 
ரன்றோ ? அவ்விவாகத்தால் பச்சையப்ப முதலியாருக்குக் 
கிடைத்த பலன் மனத்துன்பமே யொழிய வேறில்லை என் 
பது முன்னமே குறிக்கப்பட்டது . அவர் இறந்த பிறகும் 
அவ் விவாகத்தால் துன்பமே கிளைத்தது . பழனியம்மாள் 
விவாகத்தால் முதலியார் அவர்கள் விருப்பப்படி ஆண்சந் 
ததி ஏற்பட்டிருக்குமானால் அத் துன்பம் பின்னும் அதிக 
மாகி , முதலியாரவர்கள் செல்வம் இப்பொழுது 
நன்மையாகப் பயன்படுவதுபோல் பயன் படுவதற்கு ஏது 
வில்லாமற் போயிருக்கக்கூடும் . முதலியாரவர்கள் செய்த 
நல்வினைப் பயனும் தமிழ்நாடு செய்த தவப்பயனும் கூடியே 
பழனியம்மாளுக்கு ஆண் குழந்தை பிறவாமற் செய்து விட் 

அவள் பெற்றது ஒரே ஒரு பெண்மகவுதான் . 
தமக்குப் பின் தம் செல்வத்தை ஆள்வதற்கு ஆண் 
சந்ததியில்லாததை எண்ணித்தான் போலும் முதலியாரவர் 
கள் தமது மரண சாசனத்தில் தமது சொத்தில் இவ்வள 
விவ்வளவு இவ்வாறு இவ்வாறு உபயோகிக்கப்படவேண் 
டும் என்று தெளிவாக வரையறுத்து எழுதிவைப்பாராயி 
னர் . அச் சாசனத்தில் பழனியம்மாளைக் குறித்து ஒன்றும் 
எழுதப்படவில்லை. 

காலத்திலேயே பதினாயிரம் 
வராகன் ரொக்கங் கொடுப்பதாக எழுதிக்கொடுத்து விட்ட 
படியால் , இப்பொழுது அவட்கு ஏதும் கொடுக்க அவசி 
யம் இல்லை என்று கருதினர்போலும் . ஆயினும் அவள் 
பெற்ற பெண் குழந்தைக்கு மட்டும் உரியகாலத்தில் தம் 
முடைய சொத்திலிருந்து ஐயாயிரம் சிபிசக்கரப் பணத்துக் 
குள் ஆபரணமும் விவாகமும் செய்யும்படி எழுதியிருந்தார் . 

முதலியாரவர்கள் தமக்கைமார் இருவரில் மூத்தவர் , 
தம் மகள் ஐயாளம்மாள் வயிற்றிலிருக்கும் போதே , விதவை 
யாகிச் சிறிது ஆஸ்தியோடு தாயார்வீடு வந்துவிட்டவர் ; 
அதுமுதல் அவர் தம்பியுடனேயே வசித்து வந்தவர் ; தமது 
மகளையும் தம்பிக்கே விவாகஞ்செய்து கொடுத்தவர் . இளைய 
மக்கையோ விவாகமான சில வருஷங்களுக்கெல்லாம் ஓர் 


விவாக 


15. பச்சையப்ப முதலியார் 


79 


முத 


ஆண்குழந்தை பெற்றுவைத்து இறந்து போயினர் . அந்த 
ஆண்குழந்தை முத்தையா எனப் பெயரிடப் பெற்றுத் தன் 
அம்மானான பச்சையப்ப முதலியாரவர்கள் ஆதரவிலேயே 
வளர்ந்து வந்தது . இந்தத் தமக்கை குமாரனைப்பற்றி முத 
லியாரவர்கள் தமது மரணசாசனத்தில் என் சகோதரிகுமா 
ரன் முத்தையா விவேக சூனியனா யிருப்பதால் அவன் சீவ 
னாம்சத்துக்கு ஐயாயிரம் வராகனுக்குள்ள வட்டி மாத்திரம் 
கொடுத்துக்கொண்டு வருகிறது என்.று எழுதி யிருக்கிறார் . 

தலியாரவர்கள் தம் மருமகனைப்பற்றி இங்ஙனம் 
தீரத் தெளிந்து எழுதிய அபிப்பிராயத்தைப் பின்னால் 
அவன் மெய்ப்படுத்தி விட்டான் . மூடன் உறவினும் அறி 
ஞன் பகை நன்று என்னும் ஆன்றோர் உரைக்கு அவனே 
இலக்காயினான் . லக்ஷக்கணக்கான சொத்தில் தனக்கு 
ஏற்பட்டது சொற்பமாயிற்றே என்ற வருத்தம் அவனுக் 
குண்டாயிற்று . முதலியார் இளைய மனைவி பழனியம்மா 
ளுக்கும் அவ்வாறே தனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே 
என்ற வருத்தம் இருந்தது . ஆகவே இவர்கள் இருவரும் 
முதலியாரவர்கள் தமக்கை சுப்பம்மாள் மீதும் முதன் 
மனைவி ஐயாளம்மாள் மீதும் பகைமை பாராட்டினார்கள் . 
பழனியம்மாளுக்கு முதலியார் சொத்திற் பாதி கிடைக்கும் 
படி செய்தால் தனக்கும் லாபம் கிடைக்கும் என்ற தீய 
எண்ணத்துடன் முத்தையா முதலி தன் அம்மான் இறந்த 
மூன்றாம் நாளே பழனியம்மாள் உறவினருடன் கலந்து 
கொண்டு கலகம் விளைக்கத் தொடங்கினான் . அவன் செய்த 
கலகத்தால் முதலியாரவர்கள் முதன் மனைவி ஐயாளம்மா 
ளும் , அவர்கள் தமக்கையாரும் பட்ட துன்பம்மிகப்பொது 
என்பது போனி நாராயணபிள்ளை அவர்களுக்கு ஐயாளம் 
மாள் எழுதியனுப்பிய ஒரு கடிதத்தால் ஒருவாறு விளங்கு 


கிறது . 


என்னே பாவம் ! அரசர்க்கும் பொருளுதவி செய்யத் 
தக்க உன்னத பதவியிலிருந்த முதலியாரவர்களின் வாழ்க் 
கைத் துணைவியா யிருந்த அவ் வம்மையார் கல்லுங் கரை 
யக் கலங்கிக் கடிதம் எழுதநேர்ந்த ஊழ்வினையை என் 
னென்பது ! 


80 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


" குடைநிழ லிருந்து குஞ்சர மூர்ந்தோர் 

நடைமெலிந் தோரூர் நண்ணினு நண்ணுவர் 
என்னும் உலகியலை நினைந்து உளம் அமைய வேண்டுவது 
தான் போலும் ! 

ஐயாளம்மாள் கடிதம் கிடைத்ததும் நாராயணபிள்ளை 
அவர்கள் தம் வல்லமையால் இளையாள் கலகத்தை அடக்கி 
வர்களைச் சென்னைக்கு அழைப்பித்துக் கொண்டார் . 

பழனியம்மாள் அதோடு விட்டாளில்லை . முதலியார் 
சொத்தில் பாதி தனக்கு வரவேண்டும் என்று அறநிலையத் 
தில் வழக்குத் தொடுத்தாள் . அவ்வழக்கு விசாரணையில் - 
ஒரு விந்தை நேர்ந்தது . முதலியாரவர்கள் பழனியம்மாளை 
இயற்பெயரிட்டு அழையாமல் வேதாரணியம் என்று 
அழைப்பது வழக்கமாயிருந்தது . அவ் வழக்கப்படியே 
தமது மரணசாசனத்திலும் அவள் பெயரைக் குறிப் 
பிட நேர்ந்த இடத்து வேதாரணியம் என்றே குறிப்பிட் 
டார் . அதை ஆதாரமாகக்கொண்டு பிரதிவாதியின் சார் 
பில் பழனியம்மாள் பச்சையப்ப முதலியாரவர்கள் மனைவி 
யல்லள் என்று வாதிக்கப்பட்டது . 

அதனால் விவகாரம் 
கிளைத்துச் சிக்கலுற்றது . முடிவில் நியாயாதிகாரிகள் அவ் 
வழக்கைத் தள்ளி விட்டார்கள் . 

இவ்வாறு தன் வழக்கு வீணாகவே , பழனியம்மாள் 
பின்னால் ஒரு சமயம் தனக்கு உரிமை ஏற்படுதல் கூடும் 

ன்றெண்ணி , தன் வழக்குக்குப் பெரிதும் உதவி செய்த 
சித்திரப்பிள்ளை என்பார் ஒருவரைத் தனக்குக் காரிய நிர் 
வாகராக நியமித்து , தனக்குப்பின் தன் ஆஸ்தியைத் தன் 
மகளுக்குச் சேர்க்கும்படி மரணசாசனம் எழுதிவைத்து 
விட்டு 1794u கடைசியில் இறந்துபோயினள் . 

அதன் 
பிறகு இந்தச் சித்திரப்பிள்ளை என்பவர் , முதலியார் அவர் 
கள் பழனியம்மாளுக்கு எழுதிக்கொடுத்த பதினாயிரம் வரா 
கனைப்பற்றி வழக்கிட்டார் . பழனியம்மாள் முதலியாரவர் 
கள் மனைவிதானா என்பதில் முன்னமே ஐயம்பிறந்து இன் 
னமும் உண்மை தெரியாதிருக்கிறது என்ற காரணத்தை 
வைத்துக்கொண்டு மத்தியஸ்தர்கள் அவ்வழக்கை விலக்கிச் 
சித்திரப்பிள்ளைக்குக் கொஞ்சம் பொருள் கொடுத்து அவர் 


15. பச்சையப்ப முதலியார் 


81 


தொல்லையை நீக்கிவிட்டார்கள் . அடுத்த சில நாட்களில் 
பழனியம்மாள் மகளும் இறந்தனள் . 

முத்தையாமுதலி தஞ்சையில் தன் மாமன் வீட்டிலேயே 
வசித்துவந்தான் . சுப்பம்மாள் 1802u ஜனவரி மாதத்தில் 
தம் தம்பியார் கோமளேசுரன் பேட்டையில் கட்டிய வீட்டி 
லேயே இறந்தார் . அடுத்த நவம்பர் மாதத்தில் போனி 
நாராயணபிள்ளை அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை நீத்தார் 
கள் . அதன் பின் அவர் குமாரர் சத்தியவந்தரெனப்பெயர் 
பெற்ற ஐயாபிள்ளை என்பார் முதலியார் தர்மங்களைப் பாது 
காத்து வந்தார் . அவருடைய அனுமதி பெற்று முதலியா 
ரவர்கள் முதன் மனைவியார் ஐயாளம்மாள் கும்பகோணந் 
தாலுக்காவைச் சேர்ந்த பட்டீசுவரம் குமாரசுவாமி பண்டா 
ரத்தின் மகன் சிவசிதம்பரம் என்பவனை ஐந்நூறு பொன் 
னுக்கு வாங்கிச் சுவீகார புத்திரனாக்கிக் கொண்டார் . 

1807 - ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 27 - ஆம் தேதி 
யன்று இவ் வம்மை பாரும் காலஞ் சென்றனர் . இதற் 
கிடையில் பஞ்சநத ஐயன் என்பான் ஒருவன் ஐயாளம்மாள் 
க்ஷேமத்தில் அக்கறையுள்ளவன் போலக் காட்டி , அவர் 
இறக்குந் தறுவாயில் அவர் வசமிருந்த பொருள்கள் பல 
வற்றைக் கவர்ந்த கொண்டான் . 

இவனே பின்னால் சுவீ 
காரமாக வந்த சிவசிதம்பரத்துக்கு முதலியாரவர்கள் ஆஸ்தி 
சேரவேண்டுமென்று ஐயாபிள்ளையைக் கேட்டான் . 
பலிக்கவில்லை . அதன்மேல் இவன் சிவசிதம்பரத்தை முன் 
னிலையாக்கிப் பல கெடுசூழ்ச்சிகள் செய்தான் . அவற்றால் 
இவன் எண்ணம் நிறைவேறுவதுபோக இவனே மோசக் 
குற்றஞ் சாட்டப்பட்டுச் சிறிது காலம் சிறைவாசங்கொண் 
டான் ; சிறை நீங்கிச் சிறிது காலத்துக்கெல்லாம் கொடிய 
நோய்க்கு ஆளாகித் துன்பப்பட்டு இறந்தான் . அப்பாற் 
கொஞ்ச காலத்தில் சிவசிதம்பரமும் இறந்தான் . இவனுக்கு 
ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது . 

அதை முன்னிலைப் 
படுத்தி அப் பெண்ணின் தந்தை முதலியார் ஆஸ்தியில் 
உரிமை பாராட்டி வந்தார் . இவ்வாறிருக்கையில் அப் பெண் 
ணும் இறந்தது . 

முத்தையா முதலி தன் மாமனுக்கு உரியவர்களில் 
தான் ஒருவனே உயிரோடிருக்கிறபடியால் தனக்கு அவர் 


6M 


82 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


இவர் 


ஆஸ்தி சேரவேண்டுமென்று இன்னமும் வழக்காடிக்கொண் 
டிருந்தான் . அவன் வழக்கு முடிவதற்குள் 1810u 
ஆகஸ் t 11s அவன் இறந்துபோயினன் . அவன் இறப் 
பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னமே 1809 அக்டோ 
பர்மீ ஐயாபிள்ளை அவர்கள் பரமபத முற்றனர் . அது 
முதல் அவருடைய பொறுப்பையெல்லாம் அவர் குமாரர் 
அண்ணாசாமிப் பிள்ளை என்பவர் ஏற்றுக்கொண்டனர் . 

முத்தையா முதலிக்குக் காமு என்னும் ஒரு பெண் 
ணும் ஐயாசாமி என்னும் ஒரு குமாரனும் உண்டு . 
கள் பச்சையப்ப முதலியார் ஆஸ்தியில் பாத்தியக் கொண் 
டாடி வழக்குத் தொடுத்தார்கள் . அப்பொழுது தான் முத 
லியாரவர்கள் ஆஸ்தியை யெல்லாம் ஒருங்கு சேர்த்து அண் 
ணாசாமிப் பிள்ளை அவர்கள் நியாய ஸ்தலத்தில் பொதுக் 
கட்ட நேர்ந்தது . அதுகாறும் ஒருவாறு நடந்து வந்த முத 
லியார் தர்மங்கள் அது முதல் அறவே நின்று போயின . 
சிதம்பர சிவாலய தர்மம் ஒன்று மட்டும் சில காரணங்களால் 
நிற்காமல் நடைபெற்று வந்தது . 

வழக்கு நீடித்து வந்தது . ஐயாசாமிக்குக் கடன் அதி 
கரித்து வந்தது . கடன்காரர்களால் அவன் சிறைப்படுத்தப் 
பட்டான் . சிறை நீங்கி வந்த பின்னர் , 1818 ரூபகடைசியில் 
இறந்தான் . அடுத்த மாதம் காமுவும் இறந்தாள் . முத்தையா 
முதலிக்கு மனைவியர் ஐவர் . அவர்களில் கடைசி மனைவியும் 
அண்ணாசாமிப் பிள்ளைமீது வழக்குத் தொடுத்தாள் . அது 
வும் காலஹரணமாய்க் கொண்டு வந்தது . 
கடைசியில் முதலியார் அவர்கள் வைத்து 

வைத்துப்போன 
பொருளுக்கு உரிமையாளர் 

எவருமில்லாமல் பொருள் 
நியாய ஸ்தலத்திலேயே இருந்தது . எல்லா விபரமும் 
அறிந்த ஒரு வக்கீல் துபாஷி , நியாய ஸ்தலத்திலிருந்த ஆஸ் 
தியை வெளிப்படுத்தித் தாம் பங்கிட்டுக்கொள்ளலாமென்று 
அண்ணாசாமிப் பிள்ளைபை வசப்படுத்தப் பார்த்தார் . அவர் 
அதற்கு இணங்காததால் துபாஷி அவர்மீது பகைகொண்டு 
பல சூழ்ச்சிகள் செய்தார் . அவர் செய்த சூழ்ச்சிகள் , ஒருவ 
னைக் கொலை செய்து புதைக்க வெட்டிய பள்ளம் பலர்க்கும் 
பயன்படும் நீரூற்றாய் ஏற்பட்டதுபோ லாயிற்று . எவ்வா 
றெனில் ,. அச்சமயம் , 1828u , ஜார்ஜ் நார்ட்டன் என் 


15. பச்சையப்ப முதலியார் 


83 


னும 


அட்வகேட் 


பரோபகார 

துரைமகனார் சென்னை 
ஜெனரலாக வந்தார் . அவர் நியாயஸ்தலத்தில் கட்டப்பட்ட 
பச்சையப்ப முதலியார் ஆஸ்தி காலநீட்டிப்பினால் முதலி 
லும் பன்மடங்கதிகமாக வட்டி வளர்ந்திருப்பதைக்கண்டு , 
முதல் தொகையை முதலியார் அவர்கள் மரணசாசனத்திற் 
கண்டபடி ஆலயமாதிய தர்மங்களுக்கு வைத்துவிட்டு , எஞ் 
சியதைக் கொண்டு முதலியார் பேரால் கல்லூரி கட்டுவித் 
தார் . ஆலய தருமங்களும் கல்லூரி விவகாரம் 

ரங்களும் நன்கு 
நடைபெறச் சட்டதிட்டங்களும் நிர்வாக சபையும் அவரே 
ஏற்படச்செய்தார். அம் மகான் செய்த இவ்வுத்தம கைங் 
கரியத்தால் , 
கல்லாரைப் பாடிக் கடைவாசற் காத்துக் கருத்தழிவுற் 
றில்லாரைப் போற்பல வற்றுக்கு மேக்சற் றிருந்தகவி 
வல்லார் சதமகன் போல் வாழ்ந் தனருன்றன் மாண் பொருளால் 
எல்லாரு மேத்துந் திருக்கச்சிப் பச்சையப் பேந்திரனே 
என்று பாவலர் புகழும்படியும் நாவலர் உவக்கும்படியும் 
யாவரும் வியக்கும்படியும் முதலியாரவர்கள் பெயர் அழி 
யாப் புகழுடன் நிலை பெறுவதாயிற்று . 

முதலியாரவர்கள் தமது மரண சாசனத்தில் , வருஷம் 
ஒன்றுக்கு ஐயாயிரம் வராகன் வட்டி வரும்படியான தொ 
கையை , சிதம்பரம் , சீர்காழி , திருவிடைமருதூர் , கும்ப 
கோணம் , திருவையாறு , ஜம்புகேசுவரம் , ஸ்ரீரங்கம் ,தஞ்சை, 
திருவாரூர், மதுரை , அழகர்கோவில் , ஆவுடையார்கோவில் , 
இராமேசுவரம் , திருப்பனந்தாள் , திருவல்லிக்கேணி , 
பெரியகாஞ்சீபுரம் , சின்ன காஞ்சீபுரம் , திருவொற்றியூர் , திரு 
முல்லைவாயில் , காசி என்னும் இருபத்திரண்டு புண்ணிய 
ஸ்தலங்களில் தமது விருப்பப்படி மதசம்பந்தமான தரும் 

மங் 
கள் நடைபெறும்படி எழுதிவைத்திருந்தார்கள் . இவ்வாறு 
முதலும் அழியாமல் தருமமும் அழியாமல் என்றும் நடை 
பெறும்படி வகை செய்த தகைமையைக் குறித்தே , 
முதலெழு வள்ளல் முதலெழுந் தாரென்றிம் மூவுலகும் 
நுதல்வ தறிந்து முதலோ எழாமல் முன் நூன் முறையே 
நிதந்தரு மஞ்செய்யப் பொன்னை வைத்துப் பின்னு நீ ணிலத்தோர் 
இதம்பெற நின்றனை யேகச்சிப் பச்சையப் பேந்திரனை 
என்று பின் வந்தோர் புகழ்வா ராயினர் . 


84 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


ஜார்ஜ் நார்ட்டன் துரையவர்கள் , முதலியார் விருப் 
பத்தில் ஓர் எள்ளளவும் குறைவின்றி அந்த மத சம்பந்த 
மான தருமங்கள் நிறைவேறும்படியான முதலை அவைகட் 
கென்றே வைத்துவிட்டு எஞ்சியதைத்தான் முதலியாரவர் 
கள் பெயரால் கல்விவிருத்திக்குப் பயன்படுத்தினர் . ஆயி 
னும் , அக்காலத்தில் பலர் , முதலியார் மதசம்பந்தமான 
தருமத்துக்குக் கருதியதை அவர் கருதாத கல்விவகையில் 
செலவிடுவது நெறியன்று , இஃது அடாது என்று நார்ட் 
டன் துரையவர்கள் மீது குறைகூறி அந்தப் புண்ணியோத் 
தமரை நிந்தித்தார்கள் . துரையவர்கள் அதனால் மனம் 
சலித்துக் கருதிய கருமத்தைக் கைநெகிழ விட்டுவிடவில்லை . 
தமது உள்ளத் தூய்மையின் பலத்தால் தொடுத்த கருமத் 
தைச் சிறக்க முடித்தார்கள் . அவ்வுறுதியை அவர்களுக் 
குத் தந்தது முதலியார் அவர்கள் புண்ணியமோ , அன்றி 
நம் நாட்டின் புண்ணியமோ யாரறிவார் ? இன்று பச்சையப்ப 
முதலியாரவர்கள் புகழ்மணம் எங்கும் பரவியிருப்பது அவர் 
கள் மததர்மத்துக்கென்று வைத்த பொருளின் எதிர்பாராத 
மேல்விளைவைக்கொண்டு நார்ட்டன் துரையவர்கள் நாட் 
டிய வித்தியாதான கற்பகத் தருவாலே யன்றி , மததர்மத் 
துக்கு வைக்கப்பட்ட வைப்பா லன்று என்பதை எவரும் 
ஒப்புவர் . அருவுடம்பு பெற்று மறைந்த முதலியார் அவர் 
கள் உருவுடம்பு பெற்று இஞ்ஞான்று நம்மிடையே தோன் 
றக் கூடுவாராயின் , தமது நிதியிற் பெரும் பகுதியைக் கல் 
விச் சார்பிற் பயன்படுத்திய நன்மதியை அவரே முதன் 
முதற் கண்டு ஒப்பி மெச்சுவார் என்பது நிச்சயம் என்ற 
கருத்தமைய 1855 பச்சையப்பனார் வருடோற்சவத்தில் 
அக்கிராசனம் வகித்த ஜான் ப்ரூஸ் நார்ட்டன் துரைமகனார் 
கூறுவாராயினர் . அவர் கூற்று ஒப்பத்தகுந்ததே யன்றோ? 

சென்னையிலுள்ள பச்சையப்பனார் கல்லூரி கட்டி 
முடிவு பெற்றுத் திறப்புமகோற்சவம் கொண்டபாடியபோ 
அக் கட்டடம் ஏற்படுவதற்குக் காரணபூதராயிருந்து அதற் 
குத் தம் திருக்கரத்தாலே அஸ்திவாரம் இட்ட ஜார்ஜ் நார்ட் 
டன் துரைமகனார் “ இவ்விடத்தில் கல்விகற்கும் அநேகர் 
அதனால் தாங்கள் அடைந்த பயன்களைப் பின்னர் உணர்ந்து 
தாங்களும் இப்படிப்பட்ட கல்விக்கு உபகாரிகளாய் வித்தியா 


16. மனோன்மணீயம் 


85 


தானம் செய்பவர்களோடு கூட்டுறவு கொள்வார்கள் . இந் 
நாட்டார் நாகரிகத்திலும் செல்வத்திலும் மேம்பட மேம் 

அம்மேம்பாட்டுக்குக் காரணம் இன்னதென்றறிந்து 
கொள்வார்கள் . அப்போது நீங்களும் உங்கள் பின்னோர் 
களும் இத்தகைய கலாசாலைகளை அபிமானித்து , அவற் 
றின் விருத்திக்கு உங்கள் உள்ளத்தையும் செல்வத்தையும் 
பயன்படுத்துவீர்கள் , தற்போது நானூறு மாணவர்க்குக் 
கூட முட்டின்றி வித்தியாதானம் செய்ய இயலாத இத் தரு 
மப் பள்ளிக்கூடம் , இனி ஏறக்குறைய நாலாயிரம் பிள்ளை 
கள் படிக்கக் கூடிய ஒரு பெரிய கலாசாலைக்கு அடிப்படை 
யாகலாம் . இருபதினாயிரம் கனவான்கள் கூடக்கூடியதாய் , 
ராஜதானிக்கு ஏற்ற ஒரு விசாலமான கட்டடமாகலாம் . 
அது எப்போதாமென்றால் தகுந்த காலம் வரும் போதாம் . 
இந் நாட்டார் பல துறைகளிலும் பெருமையுற்று இக்கட் 
ட்டம் போதாதென்று சொல்லும்படியான காலம் நேரினும் 
நேரும் என்றார் . அவர் அன்று சொல்லிய வெல்லாம் 
இன்று நிறைவேறிவரக் காண்கிறோ மன்றோ ? ஆதலின் , 
பொருள்வாழி யப்பொரு ளைப்பாது காக்கும் புனிதர்களின் 
தெருள்வாழி கல்விச் சபைவாழியச்சபை சேர்ந்தசெல்வர் 
உருவாழி நிற்புகழ் நாவலர் வாழி உனக்குதித்த 
அருள் வாழி வாழி திருக்கச்சிப் பச்சையப் பேந்திரனே 
என்று வாயார வாழ்த்தி மனமகிழக் கடவோம் . 


16. மனோன்மணீயம் 

( முகவுரை . ) 
" மறை முதற் கிளந்த வாயான் மதிமுகிழ் முடித்த வேணி 
யிறைவர்தம் பெயரை நாட்டி யிலக்கண ஞ் செய்யப் பெற்றே 
யறைகடல் வரைப்பிற் பாடை யனைத்தும் வென் றாரியத்தோ 
டுறழ்தரு தமிழ்த்தெய்வத்தை யுண்ணினைந் தேத்தல் செய்வாம் . 
இருமொழிக்குங் கண்ணுதலார் முதற்குரவ ரியல்வாய்ப்ப 
இருமொழியும் வழிப்படுத்தார் முனிவேந்த ரிசைபரப்பும் 
இருமொழியு மான் றவரே தழீஇனா சென்றா லிவ் 
விருமொழியு நிகரென்னு மிதற்கைய முளதேயோ. 


86 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


" கண்ணுதற்பெருங் கடவுளுங் கழகமோ டமர்ந்து 
பண்ணுறத்தெரிந் தாய்ந்தவிப் பசுந்தமி ழேனை 
மண்ணிடைச்சில விலக்கண வரம்பிலா மொழிபோ 
லெண்ணிடைப்படக் கிடந்ததா வெண்ணவும் படுமோ. " 

என்றெடுத்த ஆன்றோர் வசனங்கள் உபசாரமல்ல , 
உண்மையே யென்பது பரதகண்டம் என்னும் இந்திய 
தேசத்திலுள்ள பற்பல பாஷைகளைச் சற்றேனும் ஆராய்ந்து 
ஒப்பிட்டு நோக்கும் யாவர்க்கும் திண்ணிதிற் றுணியத் தக் 
கதே . பழமையிலும் இலக்கண நுண்மையிலும் இலக்கிய 
விரிவிலும் ஏனைய சிறப்புக்களிலும் மற்றக்கண்டங்களிலுள்ள 
எப்பாஷைக்கும் தமிழ் மொழி சிறிதும் தலைகவிழ்க்கும் 
தன்மையதன்று . இவ்வண்ணம் எவ்விதத்திலும் பெருமை 
சான்ற இத் தமிழ் மொழி பற்பல காரணச் செறிவால் , சில 
காலமாக நன்கு பாராட்டிப் பயில்வார் தொகை சுருங்க , 
மாசடைந்து நிலை தளர்ந்து , நேற்றுதித்த தெலுங்கு முத 
பலிய பாஷைகளுக்கும் சமமோ தாழ்வோ என்று அறியா 
தார் பலரும் ஐயமுறும்படி அபிவிருத்தியற்று நிற்கின்றது . 
இக்குறைவு நீங்கத் தங்கள் தங்களுக்கியன்ற வழி முயல் 
வது , தங்களை மேம்படுத்தும் தமிழர் யாவரும் தலைக் 
கொள்ள வேண்டிய தவறாக் கடப்பாடன்றோ ! 

மேற்கூறிய முயற்சிக்கேற்ற வழிகள் பலவுள வேனும் 
அவற்றுள் இரண்டு தலைமையானவை . முதலாவது முன் 
னோராற் பொருட் சுவையும் சொற்சுவையும் பொலிய இயற் 
றப்பட்டிருக்கிற அருமையான நூல்களுள் இறந்தவை 
யொழிய இனியும் இறவாது மறைந்து கிடப்பனவற்றை 
வெளிக்கொணர்ந்து நிலைபெறச் செய்தலேயாம் . இவ்வழி 
யில் தற்காலம் உழைத்துவரும் பெரும்புகழ் படைத்த 
ம -ா- -ஸ்ரீ தாமோதரம் பிள்ளையவர்கள் , பிரம்மஸ்ரீ சாமிநாத 
ஐயர் அவர்கள் முதலிய வித்வசிரோமணிகளுடைய நன் 
முயற்சிக்கு ஈடு கூறத்தக்கது யாது ? தம் மக்கட்கு எய்ப் 
பில் வைப்பாக இலக்கற்ற திரவியங்களைப் பூர்வீகர்கள் வருந் 
திச் சம்பாதித்து வைத்திருக்க , அம் மக்கள் அவை யிருக்கு 
மிடந்தேடி எடுத்தனுபவியாது இரந்துண்ணும் ஏழைமை 
போலன்றோ ஆகும் , ஈடுமெடுப்பு மற்ற நுண்ணிய மதியும் 
புண்ணிய சரிதமுமுடைய நம் முன்னோர் ஆயிரக் கணக் 


16. மனோன்மணீயம் 


87 


வாளா 


கான ஆண்டு உழைத்து ஏற்படுத்தியிருக்கும் அரிய பெரிய 
நூல்களை நாம் ஆராய்ந்து அறிந்து அனுபவியாது 
நொந்து காலம் போக்கல் ! ஆதலால் முற்கூறிய உத்தம 
வித்துவான்களைப் பின் றொடர்ந்து நம் முன்னோர் ஈட்டிய 
பொக்கிஷங்களைச் சோதனை செய்து தமிழராகப் பிறந்த 
யார்க்கும் உரிய பூர்வார்ஜித கல்விப்பொருளை க்ஷேமப்படுத்தி 
யனுபவிக்க முயல்வது முக்கியமான முதற்கடமையாம் . 

பூர்வார்ஜித தனம் எவ்வளவு பெரிதாக இருப்பினும் 
அதனைப் பாதுகாப்பதோடு ஒவ்வொருவரும் தத்தமக் 
கியன்ற அளவு உழைத்துச் சொற்பமாயினும் புதுவரும்படி 
யைச் சம்பாதித்துக்கொள்ள வேண்டுமென்பது பொது 
வான உலக நோக்கமாக இருப்பதால் , முற்கூறிய முயற்சி 
யோடு இரண்டாவதொரு கடப்பாடும் தமிழர் யாவருக்கும் 
விட்டுவிலகத் தகாததாகவே ஏற்படும் . பூர்வார்ஜிதச் சிறப் 
பெல்லாம் பூர்வீகர்கள் சிறப்பு ; அந்த அந்தத் தலைமுறை 
யார்களுக்கு அவரவர்கள் - தாமே ஈட்டிய பொருளளவும் 
சிறப்பே யொழிய வேறில்லை . அத் தலைமுறையாரைப் பின் 
சந்ததியார் பேணுவதற்கும் அதுவேயொழிய வேறு குறியு 
மில்லை . ஆன தினால் எக்காலத்தினும் எவ்விஷயத்திலும் 
பூர்வீகர்களால் தங்களுக்குச் சித்தித்திருப்பவற்றை ஒவ் 
வொரு தலைமுறையாரும் பாதுகாப்பது மன்றித் தங்களாற் 
கூடிய அளவும் அபிவிருத்தி பண்ணவும் கடமை பூண்டவர் 
களாகின்றார்கள் . பூர்வார்ஜிதம் மிகவும் பெரிதாயிருக்கின் 
றதே ! நம் முயற்சியால் எத்தனை தான் சம்பாதிப்பினும் 
நமது பூர்வார்ஜிதத்தின் முன் அது ஒரு பொருளாகத் 
தோற்றுமா என மனந்தளர்ந்து கைசோர்வார்க்கு அவர் 
பூர்வார்ஜிதப் பெருமையே கேடு விளைவிப்பதாக வன்றோ 
முடியும் . அந்தோ ! இக்கேட்டிற்கோ நம் முன்னோர் நமக் 
காக வருந்தி யுழைத்துப் பொருளீட்டி வைக்கின்றார்கள் ! 
பிதிர்களாய் நிற்கும் அம்முன்னோர் இவ் விபரீத விளைவைக் 
கண்டால் நம்மை எங்ஙனம் வாழ்த்துவர் ?ஈண்டுக்கூறிய உ 
மை செல்வப் பொருளுக்கன்றி கல்விப் பொருளுக்கும் ஒரு 
குடும்பத்துள் வந்த ஒருவனுக்கன்றி ஒருதேசத்திற் பிறந்த 
ஒவ்வொரு தலைமுறையாருக்கும் ஒன்று போலவே பொரு 
த்த முடையதாதலால் , 


ண் 


88 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


12 


பயின்று 


" குடிசெய்வ லென்னு மொருவற்குத் தெய்வ 

மடிதற்றுத் தான் முந்துறும் . 
என்னும் திருக்குறளை நம்பி நம் முன்னோர் யாதேனும் ஒரு 
வழியில் அபரிமிதமான சிறப்படைந்தாராயின் நாமும் 
அவர் போலவே இயன்ற அளவும் முயன்று பெருமை 
பெறக் கருதுவதன்றோ அம்முன்னோர்க்குரிய மக்கள் 
நாமென முன்னிற்றற் கேற்ற முறைமை ! 

தீங்கரும் பீன்ற திரள்கா லுளையலரி 
தேங்கமழ் நாற்ற மிழந்தா அங் - கோங்கு 
முயர் குடி யுட்பிறப்பி னென்னாம் பெயர்பொறிக்கு 

பேராண்மை யில்லாக் கடை . 
ஆதலால் , அருமையாகிய பூருவ நூல்களைப் பாதுகாத்துப் 

வருதலாகிய முதற்கடமையோடு அவ்வழியே 
முயன்று அந்த அந்தக் காலநிலைக் கேற்றவாறே புது நூல் 
களை இயற்ற முயலுதல் தமிழ் நாடென்னும் உயர்குடியிற் 
பிறக்கும் ஒவ்வொரு தலைமுறையாருக்கும் உரித்தான 
ண்டாம் கடமையாய் ஏற்படுகின்றது . 

மேற்கூறிய இரண்டாம் கடமையைச் சிரமேற்கொண்டு 
தமிழோர் என்னும் பெரிய குடும்பத்துள்ளே தற்காலத் 
துள்ள தலைமுறையாருட் கல்வி கேள்வி அறிவு முதலிய 
யாவற்றுள்ளும் கனிஷ்டனாகிய சிறியேன் , 

இசையா தெனினு மியற்றியோ ராற்றா 

லசையாது நிற்பதா மாண்மை . " 
என்னும் முதுமொழியைக் கடைப்பிடித்து நவீனமான பல 
வழிகளுள்ளும் என் சிறுமதிக் கேற்றதோர் சிறுவழியிற் 
சிலகாலம் முயன்று வடமொழி முதலிய பாஷைகளிலுள்ள 
நாடகரீதியைப் பின்றொடர்ந்து இயற்றிய மனோன்மணீ 
யம் என்னும் இந்நாடகம் , பூர்வீக இலக்கியங்களுடன் 
சற்றேனும் உவமிக்க இயையாதெனினும் , ஆஞ்சனேயராதி 
வானரவீரர்கள் சேதுபந்தனஞ் செய்யுங் காலத்தில் கடனீ 
ரிலே தோய்ந்து மணலிற் புரண்டு அம் மணலைக் கடலில் 
உகுத்த சிறு அணிற்பிள்ளையின் நன்முயற்சி அங்கீகரிக்கப் 
பட்டவாறே , கல்வி கேள்வியால் நிறைந்த இத்தலைமுறைச் 
சிரேஷ்டர் அங்கீகரித்து எனது இச் சிறு முயற்சியும் தமிழ் 


16. மனோன்மணீயம் 


89 


மாதாவுக்கு அர்ப்பிதமாம்படி அருள் புரியா தொழியார் என 
நம்பிப் பிரகடனம் செய்யப் படுகின்றது . 

இந் நாடகம் வடமொழி ஆங்கிலேயம் முதலிய பாஷை 
.யில் உள்ள நாடக வழக்கிற் கிசையச் செய்திருப்பதால் 
இதனுள் அடங்கிய கதை அங்கங்கே நடந்தேறும் சம்பா 
ஷணை களாலும் அவாய் நிலைகளாலும் கோவைப்படுத்தி 
பறிந்து கொள்ள வேண்டியதா யிருக்கின்றது . இக் கதை 
புதிதாக இருப்பதினால் அவ்விதம் கோவைப்படுத்தியறிந்து 
கொள்வோர்க்கு அனுகூலமாகச் சுருக்கி ஈண்டுக் கூறப்படு 


கின்றது . 


அங்கன 


( கதா சங்கிரகம் ) 
முற்காலத்தில் மதுரைமாநகரில் ஜீவகன் என ஒரு 
பாண்டியன் அரசு புரிந்து வந்தான் ; அவன் பளிங்குபோலக் 
களங்கமில் நெஞ்சினன் . அவன் மந்திரி குடிலன் என்பவன் 
ஒப்பற்ற சூழ்ச்சித்திறமை யுடையவனாயினும் , தன்னய 
மொன்றே கருதும் தன்மையனா யிருந்தான் ; அதனால் அர 
சனுக்கு மிகவும் உண்மை யுடைவன்போல நடித்து , அவனை 
எளிதிலே சுவாதீனப்படுத்திக் கொண்டான் . 
சுவாதீனப்படுத்திய பின்பு , தன் மனம் போனவாறெல்லாம் 
அரசனை யாட்டித் தன் செல்வத்தையும் செல்வாக்கையும் 
வளர்த்துக்கொள்ளத் தொன்னகராகிய மதுரை இடங்கொ 
பாதென உட்கொண்டு , அந் நகரின்மேற் பாண்டியனுக்கு 
வெறுப்புப் பிறப்பித்து , திருநெல்வேலி யென்னும் பதியில் , 
கோட்டை கொத்தளம் முதலியன இயற்றுவித்து , அவ்விட 
மே தலைநகராக அரசன் இருந்து அரசாளும்படி செய்தான் . 
முதுநகராகிய மதுரை துறந்து , கெடுமதியாளனாகிய குடி 
லன் கைப்பட்டு நிற்கும் நிலைமையால் ஜீவகனுக்கு யாது விளை 
யுமோ என இரக்கமுற்று அவனுடைய குலகுருவாகிய சுந் 
தரமுனிவர் அவனுக்குத் தோன்றாத் துணையா யிருந்து ஆத 
ரிக்க எண்ணி , திருநெல்வேலிக் கருகிலுள்ள ஓர் ஆச்சிரமம் 
வந்தமர்ந்தருளினர் . 

முனிவர் எழுந்தருளி யிருப்பதை யுணர்ந்து , ஜீவகன் 
அவரைத் தன் சபைக்கழைப்பித்து , தனது அரண்மனை , 
கோட்டை முதலியவற்றைக் காட்டி , அவை சாசுவதம் 


90 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


என மதித்து வியந்துகொள்ள , அவ்விறுமாப்பைக் கண் 
ணுற்ற முனிவர் , அவற்றின் நிலையாமையைக் குறிப்பாகக் 
கூறியும் அரசன் அறியாதொழிய அவன் குடும்பத்திற்கும் , 
கோட்டை முதலியவற்றிற்கும் க்ஷேமகரமாகச் சில கிரி 
யாவிசேஷம் செய்யும் பொருட்டு அவன் அரண்மனையில் 
ஓரறை தம் சுவாதீனத்து விடும்படி கேட்டு , அதன் திறவு 
கோலை வாங்கிக்கொண்டு தம் ஆச்சிரமம் போயினர் . ( தன் 
அரண்மனை முதலியவற்றை முனிவர் கேவலமாக மதித்து 
விட்டனரே என்று ஜீவகன் மனம் வருந்தி யிருக்கையில் 
குடிலன் , எரியும் தீயில் நெய்சொரிவதுபோல , 

துறந்தார் முற்றுந் துறந்தா ரல்லர் ; 
மறந்தனர் சிற்சில : வறிதே தமக்கு 
மனோகர மாகிய சினகர மொன்றில் 
உலகுள பொருளெலாம் உய்ப்பினும் பின்னும் 
நிலைபெற நிரம்பா தவர்க்குள வாசை . 
வசிட்டர் முன்னர் வாளாப் புகைத்தனர் 
முசிப்பிலா மன்னர் திரவியம் முற்றும் ; 
கௌசிக ரிரக்கவோர் மௌலி வேந்தன் 
பட்டபா டுலகில் யாவரே பட்டுளர் ? 
சிட்ட முனிவர்கள் செயலாற் பலகால் 
புரந்தரன் தன துருக் கரந்து திரிந்தனன் . 
முனிவரே யாயினும் மனிதரே மீண்டும் 

இச்சை யற்றவர் இச்சகத் தியாவர் ? 
என்று தன் இழிதகைமைக் கேற்ப முனிவரை இழித்துக் 
கூறினன் . ஜீவகனும் அவன் உரைகளை நம்பும் இயல்பினனா 
யிருந்தான் . 

ஜீவக வழுதிக்குச் சந்ததியாக மனோன்மணி என்னும் 
புத்திரி யொருத்திதான் இருந்தனள் ; அவள் அழகிலும் 
நற்குண நற்செய்கைகளிலும் ஒப்புயர்வற்றவள் . 

வையகத் தவள் போல் மங்கைய ருளரோ ? 
அன்பே உயிரா அழகே யாக்கையா 
மன்பே ருலகுசெய் மாதவ மதனான் 
மலைமகள் கருணையும் கலைமக ளுணர்வும் 


16. மனோன்மணீயம் 


91 


தெ 


கமலையின் எழிலும் அமையஓர் உருவாய்ப் 
பாண்டியன் தொல்குல மாகிய பாற்கடல் 

கீண்டெழு மதியென ஈண்டவ தரித்த 
அவளுக்கு அப்பொழுது வயது பதினாறாக இருந்தும் ,, 
அவள் உள்ளம் குழந்தைகள் கருத்தும் துறவிகள் நெஞ்சும் 
போல யாதொரு பற்றும் களங்கமுமற்று நிர்மலமாகவே 
யிருந்தது . அவளுக்கு உற்ற தோழியாக இருந்தவள் 
வாணி ; இவள் ஒழுக்கம் தவறா உளத்தள் ; தனக்கு நன் 
றெனத் தெள்ளிதிற் றெளிந்தவற்றையே நம்புந் திறத்தள் ; 
அல்லனவற்றை யகற்றும் துணிபு முடையவள் . இவ்வா 
நடராஜன் என்னும் அழகமைந்த ஆனந்த புருஷனொருவனை 
யறிய அவர்க ளிருவர் உள்ளமும் ஒருவழிப்படர்ந்து காதல் 
நேர்ந்தது . அதற்கு மாறாக , இவ் வாணியினது பிதா மிகப் 
பொக 

பாருளாசை யுடையோனாதலால் , குடிலனுடைய மகன் 
பலதேவன் என்னுந் துன்மார்க்கனுக்குத் தன் மகளை மணம் 
புரியின் தனக்குச் செல்வமும் கௌரவமும் உண்டாமென்ற 
பேராசை 

சைகொண்டு , அவ்வாறே அரசன் அநுமதிபெற்று 
விவாகம் நடத்தத் துணிந்தனன் . அதனால் வாணிக்கு 
விளைந்த சோகம் அளவற்றதா யிருந்தது . இச்சோகம் 
நீங்க , மனோன்மணி பலவாறு ஆறுதல் கூறும் வழக்கமுடை 
யவளா யிருந்தாள் . 

இவ்வாறிருக்கும்போது , முனிவர் கோட்டை காண 
வந்த நாளிரவில் ஈடுமெடுப்பு மற்ற சேரதேசத் தரசனாகிய 
புருடோத்தம வர்மனைப் பூர்வகரும பரிபாகத்தால் மனோன் 
மணி கனாக்கண்டு அவன் மீது விருப்பங்கொள்ள 

அதுவே 
சுரமாக உடலை வருத்தியது . அந் நிலை கண்டு தோழியர் 
தெய்வ நொந்தனர் ; செய்கடன் நேர்ந்தனர் ; அயினிநீர் 
சுழற்றினர் ; விபூதி அணிந்தனர் . பொழுது விடிந்தது ; 
வந்தன காக்கைகள் , 

காகா இவளைக் கா எனக் கரைந்து ; 

சேவலும் திகைத்துத் திசைதிசை கூவின . 
அப்பொழுதும் அவள் நோய் தணிந்திலது . 

அச் சுரம் 
இன்னதன்மையதென் றுணராது வருந்தும் ஜீவகனுக்கு , 
தெய்வகதியாய்த் தம் அறைக்கு மறுநாட்காலை வந்த முனி 
வர் , மனோன்மணி நிலைமை 

எனக் குறிப்பா 


இனனது 


92 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


லுணர்ந்து அவள் நோய் நீக்கு மருந்து மணவினையே என 
வும் , அதற்கு எவ்விதத்திலும் பொருத்த முடையோன் 
சேரதேசத்துப் புருடோத்தமனே யெனவும் , அவ்வரசனது 
கருத்தினை நன்குணர்ந்து அம் மணவினையை எளிதில் முடிக்க 
வல்லோன் நடராஜனே யெனவும் உபதேசித் தகன்றார் . 
வாணியினது காதலனாகிய நடராஜன்மேல் அவள் பிதா 
ஆரோபித்திருந்த அபராதங்களால் வெறுப்புக்கொண் 
டிருந்த பாண்டியன் , அக் குரு மொழியை உட்கொள்ளாத 
வனாய்க் குடிலனுடைய துன்மந்திரத்தை விரும்பினன் . 
குடிலனோ, தன்னயமே கருதுவோனாதலால் , சேரதேசத் 
தரசன் மருமகனாக வருங்காலத்தில் , தன் சுவாதந்தரியத் 
திற்கு எங்ஙனம் கெடுதிவருமோ என்ற அச்சத்தாலும் , 
ஒருகால் தன் மகனாகிய பலதேவனுக்கே மனோன்மணியும் 
அவட்குரிய அரசாட்சியும் சித்திக்கலாகாதா என்ற பேரா 
சையாலும் , முனிவர் கூறிய மணத்தைத் தடுப்பதற்குத் 
துணிந்து , 

தருமர் தான மென்றுல கறியும் 
கரும மனைத்தும் செய்பவன் கருத்தைக் 
காணில் நாணமாம் . அவரவர் தமக்கா 
எண்ணிய எண்ணம் எய்துவான் பலவும் 
பண்ணுவர் புண்ணியம் போல . எல்லாம் 
தந்தயம் கருதி யன்றித் தமைப்போற் 
பின்னொரு வனையெணிப் பேணுவ ருளரோ ? 
புண்ணியஞ் சீவகா ருண்ணிய மெனப்பல 

பிதற்றுதல் முற்றும் பித்தே . 
என்ற தீய சிறுமதி கொண்டு , வஞ்சகமாகத் தூதனுப்பிப் 
போர் விளைத்து விட்டால் , 

போர்வந் திடிலிவண் நேர்வந் திடுமெலாம் 
யாரிற வார்கள் ? யாரறி வார்கள் ? 
முடிதன் அடி விழில் யாரெடுத் தணியார் ? 
அரச வமிசக் கிரமம் ஓரின் 
இப்படி யேமுதல் உற்பவ மிருக்கும் . 
சிலதல முறையாய்ப் பலவரு டஞ்செலின் 
இந்துவில் இரவியில் வந்தோ ரெனவே 
மூட வுலகம் மொழியும் . யாரே 
நாடுவ ராதியை ? நன்றிது ! நன்றிது ! 
தோடம் - சுடு ! சுடு ! 


16. மனோன்மணீயம் 


93 


தீது நன்றென ஓதுவ எல்லாம் 
அறியார்க் கறையும் வெறுமொழி யலவோ ! 
பாச்சி பாச்சி யென் றழும் பாலர்க்குப் 
பூச்சி பூச்சி யென்பது போலாம் . 
மன்னரை யுலகம் வணங்கவும் பார்ப்பார்க் 
கன்னங் கிடைக்கவும் அங்ஙனம் அறைந்து 
மதியி லாரை மயக்குவர் வஞ்சமாய் . 
அதனால் நமக்கென் ? அப்படி நினைக்கில் 

இதுவரை யித்தனை நன்மை எப்படி வரும் . 
என்று இவ்வாறெல்லாம் தன் உள்ளத்திற் கருதி , 
தொடக்கத்திற் பெண்வீட்டார் மணம்பேசிப் போதல் 
இழிவென்னும் வழக்கத்தைப் பாராட்டி , புருடோத்தமன் 
மனக்கோள் அறிந்தே அதற்கு யத்தனிக்க வேண்டு மென் 
றும் , அப்படி யறிதற்குப் பழைய சில விவாதங்களை மேற் 
கொண்டு ஒரு தூது 

தூது அனுப்பவேண்டு மென்றும் , அப் 
போது கலியாணத்திற்குரிய சங்கதிகளையும் விசாரித்து விட 
லாமென்றும் ஒரு சூது கூற , அதனை யரசன் நம்பிக் குடி 
லன் மகன் பலதேவனையே இவ்விஷயத்திற்குத் தூதனாக 
அனுப்பினான் . 

சேரதேசத்திலோ , புருடோத்தமன் தனக்குச் சில 
நாளாக நிகழ்ந்துவருங் கனாக்களில் மனோன்மணியைக் 
கண்டு காதலுற்று அவள் இன்னாளென வெளிப்படாமை 
யால் மனம் புழுங்கி யாருடனேனும் போர் நேர்ந்தால் அவ் 
வழியிலாயினும் தன் மனத்தைக் கொள்ளை கொள்ளும் 
வொழியாதா வென்ற நோக்கத்துடனிருக்கும் சந்தியாக 
இருந்தது . அதனால் , பலதேவன் சென்று தன் பிதா 
தனக்கு இரகசியமாகக் கற்பித் தனுப்பியபடி சேரன் சபை 
யில் அகௌரவமான துர்வாதம் சொல்லவே , புருடோத்த 
மன் கோபங்கொண்டு , போர்க்கோலம் பூண்டு பாண்டிய 
நாட்டின்மேற் படையெடுத்துப் புறப்பட்டான் . 

அச் செய்தி யறிந்து ஜீவகனும் போருக்கு ஆயத்தமா 
கவே , இரு படையும் திருநெல்வேலிக் கெதிரிலே கைகலந் 
தன . அப்படிப் போர் நடக்கும்போது பாண்டியன் சேனை 
யின் ஒரு வியூகத்திற்குத் தலைவனாக இருந்த பலதேவனை 
அவன் கீழிருந்த ஒரு சேவகன் தன் வேலாலே தாக்க , 


94 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


உயிர் தப் 


அதனாலவன் மூர்ச்சிக்கவும் படைமுழுதும் குழம்பவும் சங் 
கதியாயிற்று . அப்படித் தாக்க நேரிட்ட காரணம் ஏதென் 
றால் , பலதேவன் மனம்போனவழி நடக்கும் துன்மார்க்க 
னாதலின் அப் படைஞனது சகோதரியை இரகசியமாக 
மணக்கக் கருதியதனால் உண்டான வைரமே என்பது படை 
ஞன் வேலாற் பலதேவனைத் தாக்கிய பொழுது கூறிய வன் 
மொழியாலும் , அவன் தங்கைக்கு அரண்மனையினின்றும் 
பலதேவன் திருடிப் பரிசாக அளித்த ஒரு பொற்றொடி 
அவன் கையில் அக்காலம் இருந்தமையாலும் வெளிப்பட் 

படை நியதி கடந்த அச் சேவகனை அருகு நின்ற 
வீரர் அக்கணமே கொன்றுவிட்டார்கள் . பலதேவனும் 
மூர்ச்சை தெளிந்து கொண்டான் . ஆயினும் படையிற் பிறந்த 
குழப்பம் தணியாது பெருகி விட்டதனால் பாண்டியன் 
சேனை சின்னபின்னப்பட்டுச் சிதறுண்டு ஜீவகன் உயி 
புவதும் அரிதாகும்படி தோல்வி நேர்ந்தது . சத்தியவாதி 
யாகிய நாராயணன் என்னும் சுத்தவீரன் அக் காலம் வந்து 
உதவி செய்யாவிடில் அப் போர்க்களத்தில் ஜீவகன் மாண் 
டேயிருப்பான் . 
இந் நாராயணன் 

நண்பன் . குடில் 
னுடைய சூதுகள் தெரிந்தவன் . அரசன் நிந்தித்துத் தள் 
ளியும் அவனைக் காப்பாற்றும் பொருட்டு அவனைவிட்டு நீங் 
காது , மதுரையினின்றும் அவனோடு தொடர்ந்து வந்த பரோ 
பகாரி . குடிலன் இவன் திறமையையும் மெய்மையையும் 
அறிந்தவனாதலால் , இந்நாராயணன் போர்முகத்திருப்பின் 
தான் எண்ணியபடி ஜீவகனுயிருக்குக் கேடு வரவொட்டான் 
எனக் கருதி , சண்டை யாரம்பிக்கு முன்னமே அவனைக் 
கோட்டைக் காவலுக்காக நியமித்தனுப்பினான் . ஆயினும் , 
போர்க்களமே கண்ணாக இருந்த நாராயணன் , சேனையிற் 
குழப்பம் பிறந்தது கண்டு , சில குதிரைப்படைகளைத் திரட் 
டிக்கொண்டு திடீரென்று பாய்ந்து சென்று, அரசனையும் எஞ் 
சின சேவகரையுங் காப்பாற்றிக் கோட்டைக்குட் கொண்டு 
வந்து விடுத்தான் . சுத்த வீரனாகிய அரசன் இங்ஙனம் 
தான் பகைவருக்கு முதுகிட்ட இழிவை நினைந்து நினை 
ந்து , துக்கமும் வெட்கமுந் தூண்டவே , தற்கொலை புரிய 
யத்தனிக்கும் எல்லை , நாராயணன் மனோன்மணிக்கு வேறு 


நடராஜனுடைய 


16. மனோன்மணீயம் 

95 
ஆதரவின்மையை அரசனுக்கு நினைப்பூட்டி , அக் கொடுந் 
தொழிலிலிருந்து அவனை விலக்கிக் காத்தான். 

அவனது நயவுரையால் அரசன் ஒருவாறு தெளிவ 
டைந்திருக்கும்போது , சேரன் விடுத்த ஒரு தூதுவன் 
வந்து , ஒரு குடம் தாமிரவர்ணி நீரும் , ஒரு வேப்பந்தாரும் 
போரிலே தோற்றதற்கு அறிகுறியாகக் கொடுத்தால் சமர் 
நிறுத்துவதாகவும் , அன்றேல் மறுநாட் காலையிற் கோட் 
டை முதலிய யாவும் வெற்றிட மாம்படி தும்பைசூடிப் 
போர்முடிப்பதாகவுங் கூறினான் . போரில் ஒருமுறை தான் 
புறங்கொடுத்த புகழ்க்கெடுதியை உயிர்விடுத்தேனும் நீக்கத் 
துணிவுகொண்ட ஜீவகன் , அதற் குடன்படாமல் மறுத்து 
விட்டு, பின்னுஞ் சமருக்கே யத்தனித்துத் தனது அரண் 
களைச் சோதித்து நோக்குங்கால் , அவை ஒரு நாள் முற்று 
கைக் சேனும் தகுதியற்றபடி அழிந்திருப்பதைக் கண் 
னுற்று , அவ்வளவாகத் தன் படை முற்றும் தோற்க நே 
ரிட்ட காரணம் யாதெனக் குடிலனோடு வினாவ லாயினான் . 
தன் கருத்திற் கெதிராக அரசனைக் காப்பாற்றி வரும் நாரா 
யணன் மேற் றனக்குள்ள பழம்பகை முடிக்க இதுவே தரு 
ணம் எனக்கண்டு , அரண்காவலுக்கு நியமிக்கப்பட்ட நாராய 
ணன் காவல்விடுத்துக் கடமை மீறி யுத்தகளம் வந்ததே 
காரணமாகக் காட்டி , கோபமூட்டி , படையிற் பிறந்த குழப் 
பத்திற்கு ஏதுவாகப் பலதேவனை ஒரு சேவகன் வேலாற் 
றாக்கினதும் தெரிவித்து , அதுவும் வியூகத் தலைவனாக ஆக் 
கப் பெறாத பொறாமையால் நாராயணன் ஏவிவிட்ட காரிய 
ம எனவும் , அத் தொழிலிற்குப் பரிசாக அவன் அரண் 
மனையினின்றுந் திருடிக் கொடுத்ததே அவன் கையிலிருந்த 
அரண்மனை முத்திரை பொறித்த பொற்றொடி எனவும் 
குடிலன் ஒரு பொய்க்கதை கட்டி அதனை அரசன் நம்பும் 
படி செய்தான் . அவ்வாறே களவு கொலை கட்டளைமீறல் 
முதலிய குற்றங்களை நாராயணன் மேற் சுமத்த , அவற்றிற் 
காக அவனைக்கழுவேற்றும்படி விதியும் பிறந்தது . 
இத் தருணத்திற் சுந்தரமுனிவர் அத்தியந்த ஆவ 

வசிய 
கமான ஒர் இரகசியாலோசனைக்கு அரசனை பழைப்பதாகச் 
செய்தி வந்தமையால் , நாராயணனை அவ் விதிப்படி கழு 
வேற்றவில்லை . முனிவர் இப்போது வந்த காரணம் என்ன ? 


96 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


ஜீவகன் குடிலன் வசத்தனாய் நெல்வேலிக் கோட்டையே 
சாசுவதமென இறுமாந் திருந்தமை கண்டு பரிதாபங்கொ 
ண்டு , தமக்கென இரந்து வேண்டிக்கொண்ட அறை முதல் 
தம தாச்சிரம வெளிவரையும் , ஆபத்காலத்து உபயோக 
மாக அதிரகசியமான சுருங்கை யொன் றுழைத்துச் சமைத் 
துக்கொண்டு , பற்றுக்கோடற்று நின்ற ஜீவகனையும் அவன் 
மகளையும் கேடுற்ற கோட்டையினின் றுந் தமது ஆச்சிரமத் 
திற்கு அச் சுருங்கை வழி யழைத்துச் செல்ல வுன்னியே 
சுந்தரர் இத் தருணம் எழுந்தருளினர் . கோட்டையின் 
நிலையாமை யுணர்ந்தும் , அதன்மேல் வைத்த அபிமானம் 
ஒழியாமையால் , அதனுடன் தான் மடியினும் இன்னும் 
ஒருமுறை போருக்கஞ்சிப் புறங்கொடுத்தல் தகாதென 
ஜீவகன் துணிந்து மறுக்க , மனோன்மணி பாண்டியர் குலத் 
திற்கு ஏக சந்ததியாக இருப்பதனால் மற்றையர் எக்கேடுறி 
னும் அவளையேனும் காப்பாற்றுதல் தம் கடமையென 
ஒரு தலையாக ஒறுத்து முனிவர் கூற , மன்னவன் அங்ஙனம் 
இயைந்து , நடுநிசியில் முனிவரோடு தன் மகளை ஆச்சிரமம் 
அனுப்புவதாக ஒப்புக்கொண்டான் . முனிவரும் சம்மதித்து 
அகன்றார் . 

உடனே நிசாமுகம் தோன்றிற்று. தன் அருமை 
மகளைப் பிரியும் வருத்தம் ஒருபுறமும் , பிரியாதிருக்கில் 
அவட்குண்டாம் கெடுதியைக் குறித்த அச்சம் மற்றொரு 
புறமுமாக ஜீவகன் சித்தத்தைப் பிடித்தலைக்க , அவன் 
கலக்கமுற்று , குருமொழியிலும் ஐயம் பிறந்து , குடிலன் 

லனை 
வரவழைத்து , முனிவர் அதி ரகசியமாகக் கூறிய சுருங்கை 
முதற் சகல சங்கதியும் தெரிவித்து , அவனது அபிப்பிரா 
யம் உசாவுவானாயினன் . அதற்கு அப் பாதகன் இதுவே 
தன் மனக்கோள் நிறைவேற்றற்கு ஏற்ற காலமெனத் துணி 
ந்து கொண்டு மனோன்மணியை இடம் பெயர்ப்பது தற் 
கால நிலைமைக்கு எவ் விஷயத்திலும் உத்தமமெனவும் , 
ஆயினும் மணவினை முடியா முன்னமே அனுப்புதலால் , 
கன்னியாகிய அவளுக்குப்பழிப்புரை உண்டாக இடமாவதே 
யல்லால் , அரசனுக்குச் சற்றும் சித்தசமாதானத்திற் கிட 
மில்லை யெனவுஞ் சொல்லி , அவன் நெஞ்சிற் சஞ்சலம் விளை 
வித்து , ஜீவகன் தானாகவே பலதேவனுக்கு மனோன்மணியை 


16. மனோன்மணீயம் 


97 


அன்றிரவே கலியாணஞ் செய்துகொடுத்து முனிவர் ஆச் 
சிரமத்திற்கு மகளையும் மருமகனையும் சேர்த்து அனுப்புவ 
தாகத் துணியும்படி தூண்டிவிட்டு, தான் நெடுங்காலமாகக் 
கொண்டிருந்த அபிலாஷத்தைப் பூர்த்திப்படுத்திக் கொண் 


டான் . 


ஆயினும் அவ்வளவோடு நில்லாமல் , தன்னையறியாமல் 
முனிவர் வகுத்த கள்ள வழியைக் கண்டறிய வேண்டு 
மென்று விருப்புற்று , அஃது அவர் வந்த அன்றே தமக்கா 
கப் பெற்றுக்கொண்ட அறைக்குச் சம்பந்தப்பட்டிருப்பதே 
இயல்பென ஊகித்து , அவ்வறையிற் சென்று நோக்கி அச் 
சுருங்கையைக் கண்டுபிடித்து அவ்வழியே போய் வெளி 
யேறிப் பார்க்குங்கால் , சத்துரு பாசறை அருகே தோன் 
றிற்று . அன்று பகலில் தன் மகனுக்குச் சண்டையில் 
நேரிட்ட மோசடி போலத் தனக்கும் இனி வரக்கிடக்குங் 
கொடும்போரில் உட்பகையாலோ வெளிப்பகையாலோ 
யாதேனும் அபாயம் நேரிட்டுவிடலா மென்ற பயத்தாலும் , 
மனோன்மணி விவாகம் எப்படியும் அன்றிரவே நடந்தேதறு 
மென்ற துணிவாலும் , நடந்தேறில் ஜீவகனது பிரீதியால் 
சித்திக்கத்தக்கது வேறொன்று மில்லை யென்ற உறுதியா 
லும் கோட்டைக்குத் திரும்ப வேண்டுமென்ற எண்ணம் 
விடுபட்டது . தான் வருந்திக் கண்டுபிடித்த கற்படையைச் 
சேரனுக்குக் காட்டி , அவ்வழியே அவனை அழைத்துச் 
சென்று , யாதொரு உயிர்ச் சேதத்திற்கு மிடமில்லாமல் , 
பாண்டியனையும் அவன் கோட்டையினையும் சுலபமாகப் 
பகைவன் கையில் ஒப்பித்துவிட்டால் , ஒரு குடம் ஜலத்திற் 
கும் ஒரு பூமாலைக்குமாகச் சமரை நிறுத்தித் தன்னூருக் 
குத் திரும்ப எண்ணிய சேரன் , தன்னையே முடிசூட்டிச் 
சிங்காதனம் சேர்க்கா தெரழிவனா என்னும் பேராசை பிடர் 
பிடித் துந்தவும் , ஊழ்வலி யொத்து நிற்கவும் , அத்துரோகி 
யாகிய குடிலன் , மெள்ள மெள்ளப் பாசறை நோக்கிப் 
போகவே , கனாவில் மனோன்மணியினது உருவங்கண்டு 
விருப்புற்ற நாள் முதலாக யாதொன்றிலும் மனஞ் செல்லா 
தவனாய் இரவெல்லாம் நித்திரை யற்றுத் தனியே திரிந்து 
வருந்தும் புருடோத்தமனை நடுவழியிலே சந்தித்துக்கொண் 
டான் . அதுவும் தனது பாக்கியக் குறியாகவே மதித்து 


7 M 


98 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


மகிழ்ந்த குடிலன் எதிர்ப்பட்ட சேரனிடம் தனது துரோக 
சிந்தனையை வெளிப்படுத்த , தன்னயங் கருதாச் சதுரனா 
கிய புருடோத்தமன் , தனது சேவ்கரைக் கூவிக் குடிலன் 
காலிலும் கையிலும் விலங்கிடுவித்து , “ வீரமே உயிராக 
வுடைய வஞ்சிவேந்தருக்கு வெற்றியன்று விருப்பு , இவ்வித 
ராஜ துரோகிகளைக் காட்டிக்கொடுத்து மாற்றலராகிய மன்ன 
வரையும் இரட்சித்துப் பின்பு வேண்டுமேற் பொருது தமது 
வீரம் நாட்டலேயாம் என அவனுக்கு விடை கூறி , அவன் 
கூறிய சுருங்கை வழியே ஜீவகன் சபைக்கு வழிகாட்டி 
வரும்படி கட்டளையிட்டான் . இம் மொழி கேட்ட பாவி 
இடியொலி கேட்ட பாம்பு போற் றிடுக்கிட்டுத் திகைத்து 
நின்றான் . 

ஆயினும் தானிட்ட கட்டளை மீறில் சித்திர 
வதையே சிக்ஷையாமென்று சேரன் சினந்து கூற , அதற்கு 
அஞ்சி அவ்வாறே கற்படைக்கு வழிகாட்டி நடப்பானா 
யினான் . 

இப்பால் ஜீவகன் தன் மகளைப் பலதேவனுக்கு மணஞ் 
செய்வித்து , இருவரையும் முனிவர் ஆச்சிரமம் அனுப்புவதே 
தகுதியெனத் தெளிந்தவாறே இச்செய்தியை மனோன் 
மணிக் கறிவிக்க , அஃது அவள் செவிக்குக் காய்ச்சின நாரா 
சம்போலிருந்த தாயினும் தன் பிதாவுக்கு நேர்ந்த ஆபத் 
காலத்தை நன்குணர்ந்து , அவனுக்கேற்றபடி நடந்து அவ 
னைத் தேற்றுவதே தற்கால நிலைக்கேற்ற தனது கடப்பா 
டெனத் தெளிந்து அங்ஙனம் ஒப்புக்கொண்டது மன்றி , 
தன்பாடு எங்ஙனமாயினும் , தன்னைச் சார்ந்தவர் சுகத்தைப் 
பாராட்டும் பெருங்குணத்தால் , காதல் கொண் டிருக்கும் 
வாணி தன் கருத்திற் கிசைய நடராஜனை மணஞ்செய்து 
கொள்ளவும் , நெடுங்காலமாகத் தன் குடும்ப ஊழியந் தலைக் 
கொண்டு நின்ற நாராயணன் செய்த தவறு யாதே யாயி 
னும் அதனைப் பொறுத்து அவனைச் சிறை நீக்கவும் , தன் 
பிதாவினிடம் விரும்பிக் கேட்டுக்கொண்டனள் . அப்ப 
டியே ஜீவகன் அனுமதி கொடுத்து , அகமகிழ்ந்து , 
வினைக் காயத்தஞ் செய்யவே , நடுநிசி சமீபிக்க, முளிவரும் 
நடராஜனும் வந்து சேர்ந்தார்கள் . தாம் போய் மீளுவதற் 
குள்ளாகக் குடிலன் செய்த துராலோசனையும் அதற் குடன் 
பட்ட மன்னவனுடைய ஏழைமையும் கருணாவிலாசம் இருந் 


மண 


16. மனோன்மணீயம் 


99 


தமையுங் கண்டு வியந்து , அரசன் நிச்சயித்த வண்ணமே 
நடத்தச் சுந்தரர் இசைந்தார் . 
கற்படைக் கருகில் உள்ள 

மணவறையை 

விவாக 
முகூர்த்தத்திற் கிசைந்தவாறு அலங்கரித்து , அதிற் குடிலன் 
ஒழிய மற்ற மந்திரி பிரதானிகளுடன் முனிவர் ஜீவகன் நட 
ராஜன் பலதேவன் நாராயணன் முதலிய அனைவரும் கூடிக் 
குடிலன் வரவிற்குச் சற்று எதிர்பார்த்திருந்தும் வரக்காணா 
மையால் மணவினைச் சடங்குகள் தொடங்கி, பலதேவ 
னுக்கு மாலை சூட்ட மனோன்மணியை வரவழைக்கும் எல்லை , 
" நீர் நிலையின் முதலையின்வாய் . நிலைகுலைந்த ஒருகரிமுன் 
ஓர்முறையுன் பெயர்விளிக்க உதவினைவந் தெனவுரைப்பர் 
ஆர்துயா அளக்கர்விழும் அறிவிலியான் அழைப்பதற்குள் 
பேர்தெரியே னாயிடினும் பிறகிடல்நின் பெருந்தகையோ ! 
( பாரரசர் துகிலுரியப் பரிதவிக்கு மொருதெரிவை 
சீர்துவரை நகர்கருதிச் சிதைவொழிந்தா ளெனவுரைப்பர் ; 
ஆர்துணையும் அறவிருக்கும் அறிவிலியான் அழைப்பதற்குன் 
ஊர்தெரியே னாயிடினும் உறுதிதால் உனக்குரித்தே ! 
“ மறலிவர மனம்பதறு மார்க்கண்ட னுன திலிங்கக் 
குறிதழுவி யழிவில் வரம் கொண்டான் முன் எனவுரைப்பர் ; 
வெறிகழுமிப் பொறியழியும் வெம்பாவி விரவுதற்குன் 
நெறியறியே னாயிடினும் நேர்நிற்றல் நினதருளே ! " 
என்று வாணி பாடுவதுபோல , தெய்வத்தைப் பிரார்த்தித் 
தாள். அப்போது , குடிலன் வழிகாட்டக் கற்படை வழி 
வந்த புருடோத்தமனும் முனிவாறையில் வந்துசேர்ந்து 
அடுத்த அறையாகிய மணவறையில் நடக்கும் ஆகோஷம் 
என்னவென்று நோக்கவே , தன் திரைவிட்டு வெளிவந்து 
பலதேவ னெதிரே மணமாலையுங் கையுமாய்ச் சித்திரப் பிர 
திமைபோல உணர்வற்றுச் செயலற்று நின்ற தன் காதலி 
யாகிய மனோன்மணியைக் கண்ணிரண்டுங் களிக்கக் காண 
லும் , பள்ளத்துட் பாயும் பெருவெள்ளம் போல் . அவாப் 
பெருகியீர்த்தெழ , திடீரென்று கடிதிற் குதித்து , யாரும் 
அறியாது சபையுட் புகுந்து , கரை யற்ற சோகத்தால் மன 
மிறந்து நின்ற மனோன்மணியின் கண்முன் சென்று நின்ற 
னன் . தன்னுள்ளத்திருந்த தலைவன் இங்கனம் பிரத்தி 
யக்ஷப்படலும் , அக்கணமே ஆநந்த பரவசப்பட்டு மனோன் 


100 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


மணி , தான் கைக்கொண்ட மணமாலையை அவன் கழுத் 
தோடு சேர்த்து , தற்போதமிழந்து , அவன் தோள் மேல் 
வீழ்ந்து மூர்ச்சையாயினள் . இங்ஙனம் அயலான் ஒரு 
வன் சபையுட் புகுந்ததும் , மனோன்மணி அவனுக்கு மாலை 
சூட்டி மூர்ச்சித்ததுங் கண்டு , ஜீவகனாதியர் திடுக்கிட்டுச் 
சூதெனக் கருதிப் பொருதற் கெழுங்கால் , சுந்தரமுனிவர் 
கையமைத்துச் சமாதானம் பிறப்பிக்க , புருடோத்தமன் , 
குடிலன் தன்னிடத்தில் வந்து கூறிய துரோக சிந்தனையும் , 
தான் அதற்கிசையாது அவனையே கால்யாப் பிட்டு ஜீவக 
னிடம் ஒப்புவிக்கக் கொணர்ந்தமையுங் கூறிக் குடிலனை 
விலங்குங் காலுமாகச் சபைமுன் நிறுத்திவிட்டு , தனக்குயிர் 
நிலையாக நின்ற மனோன்மணியுடன் பாசறைக்கு மீள யத்த 
னிக்கு மளவில் , சுந்தரமுனிவர் ஆஞ்ஞையால் ஜீவகன் மனந் 
தெளிந்து மகளையும் மருமகனையும் வாழ்த்த , அது கண்ட 
யாவரும் கண்படைத்த பெரும்பய னடைந்து அருட்டிறம் 
புகழ்ந்து ஆநந்தமடைந்தனர் . 


செய்யுள் பாகம் 


1 

தமிழ் 
( சுந்தரம்பிள்ளை இயற்றிய மனோன்மணீயம் ) 

பஃறாழிசைக் கொச்சகக் கலிப்பா . 
1. நீராரும் கடலுடுத்த நில மடந்தைக் கெழில்ஒழுகும் 
சீராரும் வதனம்எனத் திகழ்பரத கண்டமிதில் , 
தக்கசிறு பிறைநுதலும் தரித்தநறும் திலகமுமே 
தெக்கணமும் அதிற்சிறந்த திரவிடநற் றிருநாடும் ; 
அத்திலக வாசனைபோல் அனைத்துலகும் இன்பமுற 
எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழணங்கே! 
2. பல்லுயிரும் பலஉலகும் படைத்தளித்துத் துடைக்கினும் ஓர் 
எல்லையறு பரம்பொருள் , முன் இருந்தபடி இருப்பதுபோல் 
கன்னடமும் , களிதெலுங்கும் , கவின்மலையா ளமும் , துளுவும் 
உன்உதாத் துதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் , 
ஆரியம்போல் உலகவழக் கழிந்தொழிந்து சிதையாஉன் 
சீரிளமைத் திறம்வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே ! 

( இவை தரவு ) 


1. தமிழ் 


101 


( க ) கடல் குடித்த குடமுனிஉன் கரைகாணக் குருநாடில் 

தொடுகடலை உனக்குவமை சொல்லுவதும் புகழாமே . 
( உ ) ஒருபிழைக்கா அரனார்முன் உரையிழந்து விழிப்பாரேல் 

அரியதுன திலக்கணமென் றறைவதுமற் புதமாமே . 
( ங ) சதுமறைஆரியம்வரும் முன் சகம் முழுதும் நினதாயின் 

முதுமொழி நீ அனாதி என மொழிகுவதும் வியப்பாமே . 
( ச ) வேகவதிக் ( கு ) எதிர்ஏற விட்டதொரு சிற்றேடு 

காலநதி நினைக்கரவாக் காரணத்தின் அறிகுறியே . 
கடைஊழி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் 

உடையார்உன் வாசகத்தில் ஒருபிரதி கருதினதே. 
( சு ) தக்கவழி விரிந்திலகும் சங்கத்தார் சிறுபலகை 

மிக்கநலம் சிறந்தஉன் தன் மெய்ச்சரித வியஞ்சனமே . 
. ( எ ) வடமொழிதென் மொழிஎனவே வந்த இரு விழியவற்றுள் 

கெடுவழக்குத்தொடர்பவரேகிழக்கொடுமேற் ( கு )உணராரே. 
( அ ) வீறுடைய கலைமகட்கு விழியிரண்டும் மொழியானால் 

கூறுவட மொழிவலமாக் கொள்வர்குண திசை அறியார் . 
( க ) கலைமகள் தன் பூர்வதிசை காணுங்கால் அவள் விழியுள் 

வலதுவிழி தென்மொழியா மதியாரோ மதியுடையார் . 
( க 0 ) பத்துப்பாட் டாதிமனம் பற்றினார் பற்று வரோ 

எத்துணையும் பொருட்கிசையும் இலக்கண்மில் கற்பனையே . 
( கக ) வள்ளுவர்செய் திருக்குறளை மறுவறநன் குணர்ந்தோர்கள் 

உள்ளுவரோ மனுவாதி ஒருகுலத்துக் கொருநீதி . 
( கஉ ) மனங்கரைத்து மலங்கெடுக்கும் வாசகத்தின்மாண்டோர்கள் 
கனஞ்சடையென் றுருவேற்றிக் கண்மூடிக் கதறுவரோ . 

( இவை தாழிசை) 


எனவாங்கு , (இது தனிச்சொல் ) 

நிற்புகழ்ந் தேத்தும் நின் நெடுந்தகை மைந்தர் 
பற்பலர் நின்பெரும் பழம்பணி புதுக்கியும் 
பொற்புடை நாற்கவிப் புதுப்பணி குயிற்றியும் 
நிற்பவர் நிற்க , நீபெறும் புதல்வரில் 
அடியேன் கடையேன் , அறியாச் சிறியேன் , 
கொடுமலை யாளக் குடியிருப் புடையேன் ; 
ஆயினும் , நீயே தாயெனும் தன்மையின் 
மேயபேராசையென் மீக்கொள ஓர்வழி 


102 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


உழைத்தலே தகுதி என் ( று ) இழைத்த இந் நாடகம் 
வெள்ளிய ( து ) எனினும் விளங்குநின் கணைக்காற் ( கு ) 
ஒள்ளிய சிறுவிரல் அணியாக் 
கொள்மதி அன்பே குறி எனக் குறித்தே . 

(இது சுரிதகம் ) 


2 
புகழேந்திப் புலவர் 

இயற்றிய 

நளவெண்பா 
1. காமர் கயல்புரளக் , காவி முகைநெகிழத் , 
தாமரையின் செந்தேன் தளை அவிழப் - பூமடந்தை 
தன் நாட்டம் போலும் தகைமைத்தே , சாகரம்சூழ் 

நன்னாட்டின் முன்னாட்டு நாடு . 
எனப் புகழப்பட்டுள்ள நிடத நாட்டுக்கு அரசனாயிருந்தான் நளன் . 
அப்போது விதர்ப்பநாட் , டரசனாயிருந்தவன் வீமன் . அவனுக்கு 
மகளாய்ப் பிறந்த தமயந்தி , 
2. நாற்குணமும் நாற்படையா , ஐம்புலனும் நல்லமைச்சா , 

ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா , - வேற்படையும் 
வாளுமே கண்ணா வதன மதிக்குடைக்கீழ் 

ஆளுமே பெண்மை அரசு ! 
என்று சொல்லத்தக்க பெருங்குணமும் போழகும் வாய்ந்தவள். 
நான் ஓர் அன்னப்பறவையால் அவள் சிறப்பை அறிந்து , அவளைத் 
தான் விவாகஞ் செய்துகொள்ள விரும்பி , அவ் வன்னத்தையே 
அவள் பால் தூதாக அனுப்பினான் . பிறகு , அதன் வருகையை ஆவ 
லோடு எதிர் பார்த்துக்கொண்டு , 
3. ‘ இவ்வளவிற் செல்லுங்கொல் ? இவ்வளவிற் காணுங்கொல் ? 

இவ்வளவிற் காதல் இயம்புங்கொல் ? - இவ்வளவில் 
மீளுங்கொல்? என்றுரையா விம்மினான் மும்மதநின் 
றாளுங்கொல் யானை . 

அரசு . 
சென்ற அன்னம் தமயந்தியைக் கண்டு , 
4. செம்மனத்தான்; தண்ணளியான் ; செங்கோலான் ;மங்கையர் 
தம்மனத்தை வாங்கும் தடந்தோளான் ;- மெய்ம்மைகள் 
நளன் என்பான் ; மேனிலத்தும்நானிலத்தும்மிக்கான் 
உளன் என்பான் ; வேந்தன் உனக்கு . 


2. நளவெண்பா 


103 


5. அறங்கிடந்த நெஞ்சும் , அருளொழுகு கண்ணும் , 

மறங்கிடந்த திண்டோள் வலியும் - திறங்கிடந்த 
செங்கண்மால் அல்லனேல் தேர்வேந்தர் ஒப்பரோ 

அங்கண்மா ஞாலத் தவற்கு 
என்று நளன் சிறப்புகளை எடுத்துக்கூறியது . அதுகேட்ட தமயந்தி 
நளன் மீது விருப்பம் உற்று அவனையே விவாகம் செய்துகொள்வ 
தாக ஒப்புக்கொண்டாள் . அன்னம் திரும்பி வந்து அச்செய்தியை 
நளனிடம் கூறி அவன் மனத்தைத் திருப்தி செய்தது . தமயந்திக் 
குச் சுயம்வர நாள் குறிக்கப்பட்டது . அப்பொழுது தேவர் மன்னர் 
யாவரும் அவளை விவாகஞ் செய்து கொள்ள வந்திருந்தனர் . ஆனால் 
தமயந்தி நளனையே மனமார விரும்பியிருந்தாள் . ஆதலால் , 
6. விண்ணரசர் எல்லாரும் வெள்கி மனஞ்சுளிக்கக் , 
கண்ணகல் ஞாலங் களிகூர , -- மண்ணரசர் 
வன்மாலை தம்மனத்தே சூட வயவேந்தைப் 

பொன்மாலை சூட்டினாள் பொன் . 
இங்ஙனம் தமயந்தியால் மாலை சூட்டப்பெற்ற நளன் , அவளை அக் 
கினி சாட்சியாய் விவாகஞ் செய்துகொண்டு , தன் நகர்வந்து , அவ 
ளோடிருந்து அரசு நடத்திக்கொண்டிருந்தான் . பன்னிரண்டு வரு 
ஷத்துக்குப் பிறகு தமயந்தி ஓராண்குழந்தையையும் ஒரு பெண் 
குழந்தையையும் பெற்றாள் . தமயந்தியை விவாகஞ்செய்துகொள்ள 
நினைத்திருந்து ஏமாறிய தேவர்கள் , நளன்மீது பொறாமை கொண்டு 
அவனைப் பற்றித் துன்புறுத்தும்படி கலிதேவனை அவனிடம் அனுப் 
பினார்கள் . அவன் அதற்கிசைந்து வந்து , நளனைக் கெடுப்பதற்காக , 
புட்கரன் என்னும் ஒரு சிற்றாசனை ஏவி நளனை ச்சூதாட அழைக் 
கச் செய்தான் . புட்கரன் கலியின் வஞ்சனைக்கிசைந்து நளனைத் 
தன்னொடு சூதாடிவெல்லும்படி அழைத்தான் . நான் அதற்கு 
ஒப்பினான் . அப்போது மந்திரி முதலானோர் , 
7. காதல் , கவராடல் , கள்ளுண்டல் , பொய்ம்மொழிதல் , 
ஈதல் மறுத்தல் : இவைகண்டாய்- போதில் 
சினையாமை வைகும் திருநாடா ! செம்மை 
நினையாமை பூண்டார் நெறி . 
8. அறத்தைவேர் கல்லும் ; அருநரகிற் சேர்க்கும் 
திறத்தையே கொண்டருளைத் தேய்க்கும்- மறத்தையே 
பூண்டுவிரோ தஞ்செய்யும் பொய்ச்சூதை மிக்கோர்கள் 

தீண்டுவரோ! என்றார் தெரிந்து . 
இவ்வளவு சொல்லியும் நளன் சூதாட ஒப்பியதை மறுக்கப் பின் 
வாங்குவது கண்டு , அவர்கள் , 


104 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


9. உருவழிக்கும் ; உண்மை உயர்வழிக்கும் ; வண்மைத் 
திருவழிக்கும் ; மானஞ் சிதைக்கும் ; -மருவும் 
ஒருவரோ டன்பழிக்கும் ; ஒன்றல்ல ! சூது 

பொருவரோ தக்கோர் புரிந்து ? 
என்று பின்னும் நன் மதி எடுத்துரைத்தார்கள் . அப்பொழுதும் 
களன் அவர்கள் சொல்லைக் கேட்கவில்லை . 
10. தீது வருக ; நலம்வருக ; சிந்தையாற் 

சூது பொரஇசைந்து சொல்லினோம் : -- பாதும் 
விலக்கலிர்நீர் என்றான் வராலேற மேதி 

கலக்கலைநீர் நாடன் கனன்று . 
அதற்குமேல் என்ன சொல்வதென்று அமைச்சர்கள் அமைந்திருந்து 
விட்டார்கள் . நானும் புட்கரனும் சூதாடத் தொடங்கினார்கள் . கலி 
யின் வஞ்சனையால் நளன் தன் செல்வம் எல்லாவற்றையும் ஒவ் 
வொன்றாகப் பந்தயம் வைத்து இழந்துவிட்டான் . தன் இராஜ்ய 
மும் போய்விட்டது . போதும் என்று சொல்லி நளன் தன் நாட் 
டையும் நகரையும் புட்கரனிடம் ஒப்புவித்துவிட்டு , மனையாளையும் 
மக்களையும் அழைத்துக்கொண்டு பரதேசியாக வெளிப் புறப்பட்டு 
விட்டான் . அப்பொழுது நகரமாந்தரனைவரும் நளனை நோக்கி , 
11. ஆருயிரின் தாயே ! அறத்தின் பெருந்தவமே ! 

பேரருளின் கண்ணே ! பெருமானே ! -- பாரிடத்தை 
யார்காக்கப் போவது நீ யாங் கென்றார் தங்கண்ணின் 

நீர்வார்த்துக் கால்கழுவா நின்று . 
சிலர் தங்களுக்குள் , 
12. வேலை கரையிழந்தால் , வேதம் நெறிபிறழ்ந்தால் , 

ஞால முழுதும் நடுவிழந்தால் - சீலம் 
ஒழிவசோ ! செம்மையுரை திறம்பாச் செய்கை 

அழிவரோ செங்கோ லவர் ! 
என்று சொல்லிக்கொண்டார்கள் . சிலர் , 
13.வடியேறு கூரிலைவேன் மன்னாவோ ! உன்றன் 

அடியேங்கட் காதரவு தீரக்- கொடி நகரில் 
இன்றிருந்து நாளை எழுந்தருள்க என்றுரைத்தார் , 

வென்றிருந்த தோளான் தாள் வீழ்ந்து . 
தமயந்தியும் முகம் வாடி யிருந்தாள் . நளன் , 


. 


2 


கருகு 2. நளவெண்பா 

105 
14. மன்றலிளங் கோதை முகநோக்கி , மாநகர்வாய் 

வருத்தமோ தன் மனதில் வைத்து . 
ஆனால் புட்கான் , நளனைக் கொண்டாடியவர்கள் கொல்லப்படு 
வார்கள் என்று ஒரு கொடிய கட்டளையை முரசறைந்து தெரி 
வித்தான் . அதைச் கேட்ட நளன் ‘இனி எக்காரணத்தைக்கொண் 
டும் நாம் இந் நகரில் தங்குவது கூடாது என்று தன் தேவியோ 
டும் நகர்விட்டு நீங்கினான் . சுரத்தில் நடந்தறியாத தமயந்தியும் 
குழந்தைகளும் வருத்தம் பொறுக்கமாட்டாமற் பதைத்தார்கள் . . 
நளன் அதுகண்டு வருந்தினான் . 
15. தூயதன் மக்கள் துயர்நோக்கிச், சூழ்கின்ற 

மாய விதியின் வலிநோக்கி , -யாதும் 
தெரியாது சித்திரம் போல் நின்றிட்டான் செம்மை 

புரிவான் துயராற் புலர்ந்து . 
பிறகு தமயந்தியை நோக்கி , 
16.சாத லிருவரையுங் கொண்டு கடுஞ்சுரம்போக் 

கேத முடைத்திவரைக் கொண்டு நீ - மாதராய் ! 
வீமன் திருநகர்க்கே மீள் என்றான் விண்ணவர்முன் 

தாமம் புனைந்தாளைத் தான் . 
அப்பொழுது தமயந்தி நளனை நோக்கி , 
17. குற்றமில் காட்சிக் குதலைவாய் மைந்தரையும் 

பெற்றுக் கொளலாம் . பெறலாமோ- கொற்றவனே ! 
கோக்கா தலனைக் குலமகளுக் கென்றுரைத்தாள் 

நோக்கான் மழைபொழியா நொந்து . 
அதற்கு நளன் , 
18. பொன்னுடைய ரேனும் , புகழுடைய ரேனும் , மற் 

றென்னுடைய ரேனும் , உடையரோ - இன்னடிசில் 
புக்களையும் தாமரைக்கைப் பூநாறும் செய்யவாய் 

மக்களையிங் கில்லா தவர் ? 
19. 4 

சொன்ன கலையின் துறையனைத்தும் தோய்ந்தாலும் 
என்ன பயனுடைத்தாம் இன்முகத்து - முன்னங் 
குறுகுதலைக் கிண்கிணிக்காற் கோமக்கள் பால்வாய்ச் 
சிறுகுதலை கேளாச் செவி ! 


106 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
என்றான் . ஆனால் , தாங்களும் எம்மோடு வந்து , நம் கஷ்டகாலம் 
நீங்கும் வரையில் என் தந்தையார் அரண்மனையில் வசித்திருங்கள் 
என்றாள் தமயந்தி . அப்போது நளன், 
20. சினக்கதிர்வேற் கண்மடவாய் ! செல்வர்பாற் சென்றீ 

எனக்கென்னும் இம்மாற்றங் கண்டாய்- தனக்குரிய 
தானந் துடைத்துத் தருமத்தை வேர்பறித்து 

மானந் துடைப்பதோர் வாள் 
என்றான் . அதுகேட்ட தமயந்தி , 
21. செங்கோலாய் ! உன்றன் திருவுள்ளம் ஈதாயின் , 

எங்கோன் விதர்ப்பன் எழில் நகர்க்கே - நங்கோலக் 
காதலரைப் போக்கி அருள் என்றாள் , காதலருக் 
கேதிலரைப் போல எடுத்து . 
நளனும் அது நல்லதென்றே கருதித் தம்மைத் தொடர்ந்து வந்த 
ஒரு பிராமணனை அருகழைத்து , மக்களிருவரையும் அவன் வசம் 
ஒப்புவித்து , அவர்களை வீமன்பாற் கொண்டுபோய்ச் சேர்த்து விடு 
ம்படி கூறினான் . அப்பொழுது அறிவுடை மக்கள் இருவரும் , 
22. தந்தை திருமுகத்தை நோக்கித் தமைப்பயந்தாள் 

இந்து முகத்தை எதிர்நோக்கி எந்தம்மை 
வேறாகப் போக்குதிரோ ! என்றார் , விழிவழியே 

யாறாகக் கண்ணீர் அழுது . 
நளனும் தமயந்தியும் அச்சொற்களைக்கேட்டு உள்ள முருகி , மக்களை 
எடுத்து அணைத்து ஆறுதல் கூறி அவர்களை மறையவனிடத்தில் 
ஒப்புவித்தார்கள் . 
23. இருவர் உயிரும் இருகையான் வாங்கி 

ஒருவன்கொண் டேகுவா னொத்து - வருமறையோன் 
கோமைந்தனோடிளைய கோதையைக்கொண்டேகினான் 
வீமன் நகர்க்கே விரைந்து . 


3. இராமாயணக் கருப்பொருள் 


107 


3 


ஒட்டக்கூத்தர் 

இயற்றிய 
இராமாயணக் கருப்பொருள் 
1. நாடு கோசல நாடு ; மாநதி புனற்சரயு ; 
ஆடு திண்கொடி அயோத்தி மாநகர் ; அதற்கிறைவன் 
தேடு வண்புகழ்த் தயரதன் ; தேவியர் முதன்மை 
சூடு கோசலை , கைகெசி , சுமித்திரை என்பார் . 
2. மற்றும் தேவியர் அறுபதி னாயிர மடவார் 
சொற்ற மன்னவன் சுடர்புகழ் வேள்விகள் தொடங்கிப் 
பெற்ற மைந்தர்கள் பிறங்குவேல் இராகவன் , பரதன் , 
எற்று நீள்புயத் திலக்குவன் , இளையவன் என்போர் . 
3. தெள்ளமு தன்னவர்; சீதையை அன்பால் 
வள்ளல் ராகவன் மன்னி மணந்தான் ; 
முள்ளெயி றாயிதழ் மூவரையும் போர் 
வெள்ளிலை வேலவர் மூவரும் வேட்டார் . 
4. நெறியினில் யாவரும் நேரிடும் வேலை 
எறிசுட ரார்மழு வேந்தனும் வந்தான் ; 
குறியவ னாகிய வன்வில் வளைத்து 

வறுமையி லாதவ யோத்திபு குந்தார் . 
பின்னர் தசரதன் இராமனுக்கு முடிசூட்ட நிச்சயித்தான் . 
5. அன்னது கூனி அறிந்தனள் சொன்னாள் ; 
கன்னன் மொழிக்குயில் கைகெசி கேட்டாள் ; 
மன்னவ நீமுன் அளித்த வரத்தால் 

என்மக னுக்கர சீந்தருள் என்றாள். 
அதுகேட்டு , 
6. வடிவுடை மன்னவன் மயங்கினன் வீழ்ந்தான் ; 
இடுகழல் வீரன் இராகவன் இன்றே 
நெடில்படு கானக மீபுகு தென்றே 
கொடியவள் சீரை கொடுத்தன ளன்றே . 
7. மலர்க்குழ லாளொடும் வார்சிலை வண்கை 
இலக்குவ னோடும் இராகவன் அன்றே 
அலக்கண் உறாமல் அயோத்தி கடந்தே 
நலக்குறு கங்கை நறுங்கரை மேயான் . 


108 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
8. சித்திர கூடம் அடைந்தனர் ; சென்ற( து ) 
அத்தன் அறிந்தனன் ; ஆருயிர் விட்டான். 
வித்தக மாமுனி மெய்ப்பா தற்கே 

உய்த்தனன் ஒலை உணர்ந்திவண் வந்தான் .. 
வந்தவன் , நடந்த துணர்ந்து இராகவனைத் தேடிச்சென்று கண்டு , 
தந்தை இறந்தது கூறியபின் , 
9. ஆதி மாமுடி சூடென் றடி தொழப் 
போதி ஏழிரண் டாண்டு பொறுத்தி யென் 
றேத மின்றி இராகவன் கூறலும் , 

பாது கங்கொள் பரதனும் போயினான் . 
பின்னர் , இராவணன் தன் தங்கை சூர்ப்பநகையால் சீதையின் 
அழகைக் கேட்டு அவளை வஞ்சித்துக் கொண்டுவா எண்ணித் தன் 
மாமன் மாரீசனை மாயமான் உருவாய்ச் சீதை கண் முன் திரியச் 
செய்தான் . அந்த மாயமானை , 
10. கண்டு சீதை கவர்ந்து தாவென 

அண்டர் கோனும் அதன்பின்னர் ஏகினான் ; 
கொண்ட மாயை அறிந்து கொலை செய்தான் 

ஒண்டொடீ ! இளையோய் ! என்றுரைத்ததே . 
11 . 

அன்ன மன்னவள் அவ்வுரை கேட்டலும் , 
தன்ன நாயகன் தம்பியை ஏவினாள் . 
பன்ன சாலையிற் பார்ப்பன வேடமாய் 

இன்னல் செய்யவ் விராவணன் எய்தினான் . 
எய்தியவன் சீதையைத் தூக்கிக்கொண்டு , வழியில் தடுத்த சடாயு 
வைச்சிறகரிந்து வீழ்த்தி விட்டு, இலங்கைபோய்ச்சேர்ந்து விட்டான் . 

மீண்டுவந்து சீதையைக் காணாமல் தேடிச்சென்ற இராம 
லட்சுமணர்கள் சடாயுவால் உண்மை உணர்ந்தபின் , இறந்த சடா 
யுவைத் தகனஞ் செய்துவிட்டுச் சென்றனர் . வழியில் கவந்தனை 
யும் சவரியையும்கண்டு இருவர்க்கும் மோட்சமளித்தபின் அனு 
மானை எதிர்ப்பட்டு அவனால் சுக்கிரீவனைத் துணைகொண்டார்கள் . 
அப்பால் , 
12. மந்தர மெனத் திகழ் மராமரம தெய்தே , 
துந்துபி களேபரம் எனச்சுவ நிறுத்தி , 

ந்திரன் மகற்கியம லோக மருளி , 
அந்தனுடை வாள் அவன் மகன்பெற அளித்தான் . 
அப்பால் சுக்கிரீவனுக்கு முடிசூட்டினன் இராமன் . மாரிகாலங் 
கழிக்கவும் சுக்கிரீவன் சேனைகள் , இராகவன் ஏவலால் சீதாதேவி 


3. இராமாயணக் கருப்பொருள் 


109 


யைத் தேடிக் கண்டுவர , பல திசைகளுக்கும் அனுப்பப்பட்டனர் . 
தென்றிசை நோக்கிச் சென்ற அனுமான் , கடலைத் தாண்டி இலங் 
கையை அடைந்து , 
13. எரிவிழி இலங்கைமா தேவியும் கெடக் 

கருநிற அரக்கர் தங் கனக மாளிகைத் 
தெரிவையை எங்கணும் தேடிக் காண்கிலான் 

அரிமலர்ச் சோலைகண் டாழி காட்டினான் . 
14 .1. மானவன் அறிந்தருண் மதுர மாமணி 
சானகி அளித்தனள் : விடையும் தந்தபின் , 
யானிவண் வந்துவீ ணேகல் தீ தெனாப் 

போனமா மாருதி பொழிலை வாட்டினான் . 
அதனை அறிந்த இராவணன் தன் சேனைகளை அனுப்பி அனுமானை 
எதிர்க்கச் செய்தான் . அனுமான் அவர்களையெல்லாம் அடித்துத் 
துரத்தியதுமன்றிச் சிலரைக் கொன்றும் ஒழித்தான் . அதன்மேல் , 
15. மேக நாதன் வந்தெதிர்ந்து வேதநான் முகன் றரு 

நாக பாசம் வீசிஞான நாதனைக் கொணர்ந்து தம் 
ஓகை வாளி ராவணற் குரைத்தலும் உருத்தெழா 

வேக வாலின் அங்கியிட் டெரித்தி ரென் றியம்பினான் .. 
அவ்வாறே அரக்கர் அனுமான் வாலில் நெருப்பிட , அவன் அதைக் 
கொண்டு இலங்கையில் எரிமூட்டி மாடமாளிகைகளை யெல்லாம் 
அழித்துவிட்டு , ஜானகியிடம் விடைபெற்றுத் திரும்பி இராமபிரா 
னிடம் சென்று , 
16. மன்ற லோதி தந்த கோல மணியைநல்கி மாருதி 

நின்றுவாச கங்கள் கூற நீடுவேலி ராமனும் 
என்றின் மைந்த ! இப்பதாதி எழுக என் றெழுந்தபின் 

தென்றிசைக் கருங்கடற் றிரைப்புறத்து மேவினான் . 
இராமபிரான் படை திரட்டிப் போருக்கு வந்திருப்பதறிந்த விபீஷ . 
ணன் , இராவணனுக்கு இராமபிரான் பெருமையை எடுத்துக்கூறி , 
சீதையை விட்டு விடும்படி உபதேசித்தான் . 
17. என்றலும் இராவணன் எரியும் சிந்தையான் 
நின்றனை யேல்நினை -படுவன் ஈங் கெனத் 
தன்றுணை நால்வரும் தானும் வீடணன் 

வென்றிகொள் இராகவன் சரண மேவினான் . 
அங்கனம் தன்னை அடைக்கலமாக அடைந்த விபீஷணனுக்குச் 
சரணாகதியளித்து , அவன் மூலமாக ராவணன் சேனாபலம் முத 


110 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


லியவைகளை அறிந்துகொண்ட பின்னர் , அங்கதனை இராவணன் 
பால் தூதாக அனுப்பி , சீதாதேவியை விட்டால் நின் சிரம் தப் 
பும் . இல்லையேல் , என் சரத்துக் கிரையாவாய் என்று தெரிவிக் 
கச் சொன்னான் . இராவணன் அதற்குச் சம்மதிக்கவில்லை, உடனே 
இராமற்கும் இராவணற்கும் போர் தொடங்கியது . 
18. ஆளி ஆயிரம் பூண்டதேர் அரக்கன்வந் தடர்த்தான் ; 

காளை மாருதி தோளின் மேல் இராமனும் கடந்தான் ; 
மூளும் வார்சிலை பத்துடன் முடிபத்தும் ஒழித்து 

நாளை வாபொர என்றனன் : நகர் சென்று புக்கான் . 
இராவணன் மகன் இந்திரஜித்தும் , கும்பகன்னன் முதலிய சுற்றத் 
தாரும் , சேனாபதிகளும் ஒருவர் பின் 

ஒருவராய்ப் போரில் மாண்ட 
னர் . அப்பால் இராவணனே நேரில் வந்தான் . இராமன் அவன் 
மீது அம்பு விடுத்தான் . ஆனால் , 
19. கிளைத்தன சிரமும் தோளும் 

கேடிலன் எய்ய எய்ய. 
விளைத்ததோர் வரமுண் டென்ன 

விரிஞ்சன்மாப் படையை விட்டான் ; 
உளைத்தவன் தலத்து வீழ்ந்தான் . 

உடன்பிறப் பென்னும் அன்பால் 
இளைத்துவந் தடியில் வீழ்ந்தான் 

இராவணற் கிளைய காளை . 
அப்பால் இராமன் விபீஷணன் துக்கத்தை ஆற்றி , அவனைக்கொ 
ண்டு இராவணனுக்குக் கரும கிரியைகளைச் செய்வித்துப் பின்னர் 
அவனுக்கு இலங்கை அரசைக் கொடுத்து முடிசூட்டினான் . பிற்கு , 
ஜானகியை அசோகவனத்திலிருந்து வரவழைத்து , அவளோடும் 
இலக்குவன் , அனுமன் முதலியவர்களோடும் இலங்கையை விட்டு 
நீங்கி அயோத்திநாடி வந்தனன் . 
20. வரதனும் அநுமன் றன் வரன்முறை ஏவலோடும் 

பாதனை எரிபுகாமற் பண்ணினான் மீண்டகாலை 
எரிமணி விமானத்தேறி யாவரும் இளையகோவும் 
அரிமலர்க் குழலினாளும் இராமனு மயோத்திசேர்ந்தார் . 


4. பாரதம் 


111 


வில்லிபுத்தூராழ்வார் 

இயற்றிய 
பாரதம் 

சிறப்புப்பாயிரம் : 
[ நூலாசிரியர் குமாரர் வரந்தருவார் செய்தது . ) 
1. பொருப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத் 
திருப்பிலே யிருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை 
நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோ ரேன 
மருப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் . 

கிருஷ்ணன் தூது 
பாண்டவர்கள் பன்னிரண்டு வருஷம் வனவாசமும் ஒரு வருஷம் 
அஞ்ஞாதவாசமும் முடித்தபிறகு , தாம் இழந்த நாட்டைத் துரி 
யோதனாதியரிடமிருந்து பெறுவதெப்படி என்று கிருஷ்ணனோடு 
ஆலோசித்தார்கள் . அப்போது , 
2. அரவுயர்த்தோ னுடன்மறுசூ தாடிநீர் 

வென்ற அந்நாள் , அவன்றான் சொன்ன 
விரதமொழி தவிராமல் வெங்கானம் 

போய்மீண்டீர் : வெய்யோன் உங்கள் 
குருநிலத்திற் பாதியினிக் கொடாதிருந்தால் , 

ஆங்கவனைக் கொன்று போரில் 
இருலெத்தை ஆளஇனித் துணிவதே 

கடன் என்றான் எம்பி ரானே . 
அதற்குத் தருமர் , 
3. குரவரையும் , கிளைஞரையும் , குலத்துரிய 

துணை வரையும் கொன்று போர்வென் 
றாவநெடுங் கடலாடை அவனியெலாம் 

தனியாளும் அரசு தன்னில் , 
கரவுறையும் மனத்தாதை முனிக்குரைத்த 

மொழிப்படியே கானந் தோறும் 
இரவுபகற் பலமூல சாக 

நுகர்ந் 
துயிர்வாழ்தல் இனிது நன்றே 


என்றார் . 


112 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


4. கோதிலான் இந்த மொழி கூறுதலும் 

மாமாயன் கூற லுற்றான் : 
மோதமருக் கிளைத்து நீர் மொய்த்த பெருங் 

கானகத்தே முடுகிச் சென்றால் 
பூதலத்தோர் ஏசாரோ ? புகன்ற பெரு 

வஞ்சினமும் பொய்த்தி டாதோ ? 
நீதியோ ? எனஉரைத்தான் . ஆங்கதற்கு 

நிகழ்தருமன் நிகழ்த்த லுற்றான் : 
5." முந்தூர்வெம் பணிக்கொடியோன் மூதூரில் 

நடந்து ழவர் முன்றில் தோறும் 
நந்தூரும் புனனாட்டின் திறம் வேண்டு ; 

நாடொன்று நல்கா னாகில் , 
ஐந்தூர்வேண் ; டவையிலெனில் , ஐந்திலம் வேண் ; 

டவைமறுத்தால் அடுபோர் வேண்டு : 
சிந்தூரத் திலகநுதற் சிந்துரத்தின் 

மருப்பொசித்த செங்கண் மாலே ! 
இதைக்கேட்ட வீமன் வெகுண்டு , தருமரை நோக்கி , 
6. விரிகுழற்பைந் தொடிநாணி வேத்தவையின் 

முறையிடுநாள் வெகுளேல் என்று 
மரபினுக்கும் நமக்கு முல குள்ளளவும் 

தீராத வசையே கண்டாய் ! 
எரிதழற்கா னகமகன்றும் இன்னமும் வெம் 

பகை முடிக்க இளையா நின்றாய் ! [ தோய் ! 
அரவுயர்த்தோன் கொடுமையினும் , முரசுயர்த் 

உனதருளுக் கஞ்சி னேனே ! 
7. கானாள உனைவிடுத்த கண்ணிலா 

அருளிலிதன் காதன் மைந்தன் 
தானாளும் தரணியெலாம் , ஒருகுடைக்கீழ் 

நீயாளத் தருவன் இன்றே. 
மேனாள் நம் உரிமையறக் கவர்ந்தபெருந் 

துணை வனுனை வெறாத வண்ணம் 
வானாள வானவர்கோன் தன்பதமற் 

றவன் தனக்கே வழங்கு வேனே ! 
என்றான் . அப்பொழுது தருமர் அவனுக்குச் சில சமாதான வார்த் 
தைகள் கூற , வீமன் பின்னும் வெகுண்டு, 


4. பாரதம் 


113 


8. மலைகண்ட தெனவென்கைம் மறத்தண்டின் 

வலிகண்டும் , மகவான் மைந்தன் 
சிலைகண்டும் , இருவர் பொரும் திறல்கண்டும் 

எமக்காகத் திருமால் நின்ற 
நிலைகண்டும் , இவள்விரித்த குழல்கண்டும் , 

இமைப்பொழுதில் நேரார் தம்மைக் 
கொலைகண்டு மகிழாமல் அவன்குடைக்கீழ் 

உயிர்வாழக் குறிக்கின் றாயே . 
என்றான் . அப்பால் கிருஷ்ணன் அவனுக்கு நீதிமொழிகள் கூறி 
அமைந்திருக்கச் சொன்னான் . 
9. மைக்கால முகிலூர்தி வானவர்கோன் 

திருமதலை வணங்கி நின்று 
முக்காலங் களுமுணரும் முகுந்தனுக்கும் 

முதல்வனுக்கும் மொழிவான் மன்னோ. 
அக்காலம் பொறுத்தவெலாம் அமையாமல் 

இன்னமிருந் தறமே சொன்னால் , 
எக்காலம் பகை முடித்துத் திரௌபதியும் 

குழன் முடிக்க இருக்கின் றாளே ? 
10. தீண்டாத கற்புடைய செழுந்திருவைத் 

துகிலுரியச் செயலொன் றின்றி 
நீண்டானே ! கரியானே ! நிமலா ! என் 

றாற்றினளாய் நின்று சோர , 
மாண்டார் போல் அதுகண்டு மன்னவையில் 

யாமிருந்த மாசு தீர 
வேண்டாவோ ? வேண்டுவது மேம்படுதல் 

அறமேயோ ? வேந்தர் வேந்தே ! 
என்றான் . கிருஷ்ணன் அவனையும் அமைந்திருக்கச் சொல்ல , நகு 
லன் எழுந்து கண்ணனையும் தருமரையும் வணங்கிச் சொல்கின்றான் 
11. கானெறிபோய்க் கரந்துறைந்து கடவநாள் 

கழித்ததற்பின் கான நீங்கி , 
ஈனமிலா வகைவந்தார் நந்துணைவர் 

எனச்சிறிதும் இரங்கா னாகில் , 
மாநகரும் வளநாடும் உரிமையும்தன் 

மொழிப்படியே வழங்கா னாகில் , 
8M 


5 


114 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


தானறியா தவன் பிறர்போய்க் கற்பித்தால் 

அறிவனோ தரணி வேந்தே ! 
12. நகுலனிவை உரைத்ததற்பின் நன்றெனக்கை 

அமைத்தருளி ‘ நகுலன் சொல்லும் , 
இகல்விசயன் தன்மொழியும் , திறல்வீமன் 

இயம்பியதும் , யாவும் கேட்டோம் : 
புகலரிய உணர்வுடையோய் ! புகழுடையோய் ! 

திறலுடையோய் ! புகல் நீ என்ன 
முகிலனைய திருமேனி முகுந்தனுக்கு 

மனமுருக மொழிகின் றானே . 
சகாதேவன் கண்ணனை நோக்கிக் கூறுகிறான் : 
13. சிந்தித்த படி நீயும் சென்றாலென் , 

ஒழிந்தாலென் ? செறிந்த ஏறு 
மைந்தர்க்குண் முதல்வனிலம் வழங்காமல் 

இருந்தாலென் , வழங்கி னாலென் ? 
கொந்துற்ற குழல் இவளும் முடித்தாலென் , 

விரித்தாலென் ? குறித்த செய்கை 
அந்தத்தின் முடியும் வகை அடியேற்குத் 

தெரியுமோ ? ஆதி மூர்த்தி ! 
14. ‘ முருகவிழ்க்கும் பசுந்துளப முடியோனே ! 

அன்றலகை தன்பா லுண்டு , 
மருதிடைச்சென் றுயர்சகடம் விழ உதைத்துப் , 

பொதுவர்மனை வளர்ந்த மாலே ! 
ஒருவருக்கும் தெரியாதிங் குன்மாயை 

யானறிவேன் உண்மை யாகத் 
திருவுளத்துக் கருத்தெதுவோ, அதுஎனக்கும் 

கருத்தென்றான் தெய்வ மன்னான் . 
15. இவ்வண்ணம் சாதேவன் இயம்புதலும் 

நகைத்தருளி , இகலோர் சொன்ன 
அவ்வண்ணம் புகலாமல் விரகுரைத்தான் 

இவன் என்ன அவனோடாங்கோர் 
பைவண்ண மணிக்கூடந் தனிலெய்திப் 

பாரதப்போர் பயிலா வண்ணம் 
உய்வண்ணம் சொல்லுகநீ உபாயம் எனத் 

தொழுதுரைப்பான் உரங்கொள் வேலான் : 


கோபாலா ! போரேறே ! கோவிந்தா ! நீயன்றி 
4. பாரதம் 

115 
16. நீபா ரதவமரில் யாவரையும் நீறாக்கிப் 

பூபாரம் தீர்க்கப் புரிந்தாய் புயல்வண்ணா! 

மாபா ரதமகற்ற மற்றார்கொல் வல்லாரே ? 
17. பாராளக்கன்னன் ; இகற்பார்த்தனை முன் கொன்றணங்கின் 

காரார்குழல் களைந்து , காலிற் றளைபூட்டி , 
நேராகக்கைப்பிடித்து நின்னையும்யான்கட்டுவனேல் , 

வாராமற் காக்கலாம் மாபாரதம் என்றான் . 
18. முன்னம் நீ கூறியவை எல்லாம் முடித்தாலும் , 

என்னை நீ கட்டுமா றெவ்வா றெனமாயன் , 
உன்னை நீ தானும் உணராதாய் ! உன் வடிவம் 

தன்னை நீ காட்டத் தளைந்திடுவன் யான் என்றான் 
சகாதேவன் . 
19. மாயவனும் அன்பன் மனமறிவான் கட்டுக என் 

றாயவடிவு பதினா றாயிரம் கொண்டான் . 
தூயவனும் மூலமாம் தோற்றமுணர்ந் தெவ்வுலகும் 

தாய அடியிணைகள் தன்கருத்தி னாற்பிணித்தான் . 
உடனே , கண்ணன் சகாதேவனை நோக்கி , 
20. அன்பாலின் றென்னை அறிந்தே பிணித்தமை நன் 

றென்பாதந் தன்னை இனிவிடுக என்றுரைப்ப , 
வன்பா ரதப்போரில் வந்தடைந்தோம் ஐவரையும் 
நின்பார்வை யாற்காக்க வேண்டும் , நெடுமாலே ! " 
21. என்றென் றிறைஞ்சி இருதா மரைத்தாளில் 

ஒன்றும் கதிர்முடியாற் கோமென் றுரைத்தருளி, 
இன்றிங் கிருவேமும் இப்போ துரைத்தமொழி 

ஒன்றும் பிறரறிய ஓதா தொழி கென்றான் . 
அப்பால் இருவரும் சபைக்குச் சென்றனர் . அங்கே சகாதேவன் 
திரௌபதியை நோக்கி , கௌரவருடன் போர்புரியாமல் சமாதா 
னத்தோடு வாழ்தலே நல்லது என்றான் . கிருஷ்ணன் தருமனுக் 
கும் அதுதான் கருத்து ; எனக்கும் அதுதான் கருத்து என்றான் . 
அப்பொழுது திரௌபதி கண்ணன் அடிமீது புலம்பி விழுந்து , 
22. கற்றைக்குழல் பிடித்துக்கண்ணிலான் பெற்றெடுத்தோன் , 

பற்றித் துகிலுரியப் பாண்டவரும் பார்த்திருந்தார் . 
கொற்றத் தனித்திகிரிக் கோவிந்தா ! நீயன்றி , 
அற்றைக்கும் என்மானம் ஆர்வேறு காத்தாரே ! 


116 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


23. மன்றில் அழைத்தெனக்குமாசளித்தமன்னவன்பால் 

சென்று தமக் கைந்தூர் திறல் வீரர் பெற்றிருந்தால் , 
அன்று விரித்த அருங்கூந்தல் வல்வினையேன் 

என்று முடிப்பதினி ? எம்பெருமான் ! என்றழுதாள் . 
அப்போது , கிருஷ்ணன் சம்பியாகிய சாத்தகி , 
24. தண்டிருந்த திவன் கரத்தில் ,தனுவிருந்த தவன்கரத்தில் ; 

வண்டிருந்த பூங்குழன்மேல்மாசிருந்ததென இருந்தாள் . 
கண்டிருந்தீர் எல்லீரும் ; கருதலர்பால் ஊர்வேண்டி 

உண்டிருந்து வாழ்வதற்கே உரைக்கின்றீர் உரையீரே ! 
என்றான் . அதுகேட்ட கண்ணன் திரௌபதியை நோக்கி , 
25. தொல்லாண்மைப்பாண்டவர்க்குத் தூதுபோய்மீண்டதற்பின் 

நல்லாய்!உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன் . 
எல்லாருங் காண இனிவிரிப்ப தெண்ணரிய 

புல்லார் தம் அந்தப் புரமாதர் பூங்குழலே ! 
என்று ஆறுதல் கூறினான் . அப்பால் தருமர் , 
26. துன்று பிணியோர் , துறந்தோர் , அடங்காதோர் , 

கன்று சினமனத்தோர் , கல்லா தவர் , இளையோர் , 
ஒன்றும் முறைமை உணரா தவர் ,மகளிர் : 

என்றும் இவர் மந்தணத்தின் எய்தப் பெறாதாரே : 
என்று கூறி விட்டுக் கண்ணனைத் துரியோதனன்பால் தூது போய் 
வரும்படி வேண்டினார் . கண்ணன் அதற்கிசைந்து அஸ்தினாபுரிக் 
குச் சென்றான் , 


5 
தேவராஜபிள்ளை 

இயற்றிய 

குசேலோபாக்கியானம் 
-த்தரமதுரைக்கருகிலுள்ள அவந்தி என்னும் அழகிய நகரில் அந்த 
ணர் குலத்தில் தோன்றி , சுதாமா என்னும் இயற்பெயர்பூண்டகுசே 
லமுனிவர் என்பார் ஒருவர் இருந்தனர் . அம்முனிவர் பெருமான் , 
1. அடக்கமும் பொறையும் கருணையும் நண்பும் 

அழுக்கறுத் திலாமையும் என்றும் 
விடற்கருந் தவத்தோ டொருங்குற வளர்ப்போன் ; 

வெகுளியும் காமமும் மயக்கும் 


5. குசேலோபாக்கியானம் 


117 


கடக்கரும் தீமை நாடொறும் விளைக்கும் 

கயவர்கள் தொடர்ச்சியும் தன்னைத் 
தொடற்கரி தாக வடியறக் காய்ந்தோன் ; 

தூயர்க்கும் தூயவன் மாதோ . 
இனிக் கிழிய இடமின்றிக் கிழிந்த கந்தையை மெல்லிழைச் சாட் 
டால் தைத்து , அதையே நல்லுடையாகப் புனைந்திருந்தனராத 
லின் அவரை யாவரும் குசேலர் என்று பெயரிட்டழைத்தனர். 
அம் முனிவர் மனைவி , 
2. மாசிலாக் குலத்து வந்தாள் ; 

வருவிருந் துவப்ப ஊட்டும் 
நேசம்மிக் குடையாள் ; கொண்கன் 

நினைப்பறிந் தொழுகு நீராள் ; 
தேசுறு வாய்மை யுள்ளாள் ; 

சினந்திடல் என்று மில்லாள் ; 
பேசுதிண் கற்பு வாய்ந்தாள் ; 

பெற்றதே கொண்டு வப்பாள் . 
தரித்திரத்தில் தமக்கு நிகரில்லாத இவ்வருங்குணச் செல்வச் சதி 
பதிகட்கு நட்சத்திரங்கள் போல் இருபத்தேழு குழந்தைகள் பிறர் 
திருந்தன . முனிவார் என்செய்வார் பாவம் ! சிறுவர்கட்கு உணவு 
வேண்டும் . சீலமோ சிறிதும் தவறக்கூடாது . இரந்து பொருள் தேடி 
இளைஞர்களை ஊட்டி வளர்க்க அவர் மனம் இசையவில்லை . அவர் 
3. பல்லெலாம் தெரியக் காட்டிப் 

பருவரன் முகத்திற் கூட்டிச் 
சொல்லெலாம் சொல்லி நாட்டித் 

துணைக்கரம் விரித்து நீட்டி 
மல்லெலாம் அகல ஓட்டி 

மானமென் பதனை வீட்டி 
இல்லெலாம் இரத்தல் - அந்தோ ! -- 

இழிவிழி வெந்த ஞான்றும் . 
என்ற சிறந்த கொள்கையை உடையவர் . ஆனால் குழந்தைகளுக் 
கென்ன தெரியும் ! பாவம் ! தாயைப் படாத பாடும் படுத்தின . 
அவள் , உணவெடுத்து , 
4 . ஒருமகவுக் களித்திடும்போ தொருமகவு 

கைநீட்டும் ; உந்தி மேல்வீழ்ந் 
திருமகவும் கைநீட்டும் ; மும்மகவும் 

கைநீட்டும் ; என் செய் வாளால் ! 


118 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


பொருமியொரு மகவழும், கண் பிசைந்தழுமற் 

றொருமாவு; புரண்டு வீழாப் 
பெருநிலத்திற் கிடந்தழுமற் றொருமகவெங் 

நனஞ்சகிப்பாள் !பெரிதும் பாவம் ! 
5. குண்டலமோ திரம்கடகம் சுட்டி , அயன் 

மனையார்தம் குழவிக் கிட்டார் ; 
புண்டரீகக் கண் அன்னாய் ! எனக்கு நீ 

டாதிருக்கும் பொறாமை என்னே ! 
கண்டெடுத்திப் போதி டெனக் கரைமதலைக் 

கில்லாதான் கடன் தந் தானுக் 
கெண்டபச்சொல் வார்த்தையென ‘ நாளைக்கு 

நாளைக் கென் றியம்பிச் சோர்வாள் . 
எத்தனை நாளைக்கு இத்தரித்திரக் கொடுமையைப் பொறுத்துக் 
கொண் டிருக்கக் கூடும் ? ஒரு நாள் அக் கற்பரசி தன் பர்த்தாவின் 
பாதகமலங்களைத் தொழுதெழுந்து மிகவும் பணிவுடன் , 

முக் 
குறும் பெறிந்த முனிவா ! 
6. தரித்திரம் மிக்க வனப்பினை ஒடுக்கிச் 

சரீரத்தை உலர்தர வாட்டும் ; 
தரித்திரம் அளவாச் சோம்பலை எழுப்பும் ; 

சாற்றரும் உலோபத்தை மிகுக்கும் ; 
தரித்திரம் தலைவன் தலைவியர்க் கிடையே 

தடுப்பரும் கலாம்பல விளைக்கும் ; 
தரித்திரம் அவமா னம்பொய்பே ராசை 

தரும் .இதிற் கொடியதொன் றிலையே . 
என்று தங்களையொத்த பெரியோர் சொல்கிறார்களன்றோ ! அக் 
கொடிய வறுமைப்பிணியை நாம் ஒழிக்கவேண்டும் . 
7. யாதவர் குலத்திற் றோன்றிய அரசர் 

யாவர்க்கும் அதிபனாம் இணையில் 
மாதவ னுடன் நீ பலகலைக் கடலை 

வாய்மடுத் தனையென வகுப்பார் . 
ஆதலின் அப்பீ தாம்பரன் மருங்கில் 

அணைந்தவன் பாற்பெரும் செல்வம் 
தீதறக் கொண்டு கொடுத்துநம் சிறுவர் 

செல்லல்நோய் தவிர்க்குதல் வேண்டும் 


5. குசேலோபாக்கியானம் 


119 


என்றாள் . அதற்குக் குசேலர் , பேதாய் ! மக்களுக்கிரங்கிச் செல் 
வத்துக் கேங்கி வாடுகின்றாய் ! செல்வமும் தரித்திரமும் தாந்தாம் 
முற்பவத்திற் செய்த வினைப்படி வந்து சேரும் . அப்படி வரும் 
இரண்டில் செல்வம்மட்டும் என்ன , சிறந்ததா ? 
8. சிறியரே மதிக்கு மிந்தச் செல்வம்வந் துற்ற ஞான்றே 

வறிய புன் செருக்கு மூடி வாயுள்ளார் மூக ராவர் ; 
பறியணி செவியு ளாரும் பயிறரு செவிடராவர் ; 

குறிபெறு கண்ணு ளாரும் குருடராய் முடிவான்றே ! 
9. பல்கதிர் விரித்துத் தோன்றிப் பாடுசெய் கதிரே போல 

மல்லனீர் உலகிற் றோன்றி மறைந்திடும் நும்மைவிட்டுச் 
செல்வமென்றுறுவதற்குஞ்செல்வமென் றுரைக்கும் பேர்நன் 

றல்லலை விளைப்பதாகா தரும்பெறற்செல்வம்பாவாய். 
மேலும் , இந்த நிலையற்ற செல்வத்தை நீ விரும்புவது எதற்காக ? 
நம் மைந்தரைப் பாதுகாப்பதற்காக என்கிறாய் . அந்தோ ! வினை 
வழியே பிறந்து பிறந்து மாளும் உயிர்களை நம் மக்கள் நம் மைர் 
தர் என உரிமை பாராட்டி உளமகிழ்வது என்ன அறியாமை ! 
10. முன்னம் எத்தனைபேர் மைந்தர் 

முறைமைபா சர்ட்டி னாரோ ? 
இன்னம் எத்தனைபேர் மைந்தர் 

முறைகொள் இருக்கின் றாரோ ? 
அன்னமைந் தரைத்தம் மைந்தர் 

எனல் அறி யாமை யாகும் . 
மென்னடைக் கரிய வாட்கண் 

விரைக்கருந் தாழ்கு ழாலே ! 
அன்றியும் , 
11. மதலையைப் பெறுநாள் துன்பம் ; 

வளர்த்திடு நாளும் துன்பம் ; 
விதலை நோய் அடையில் துன்பம் ; 

வியன்பரு வத்தும் துன்பம் ; 
கதமுறு காலர் வந்து 

கைப்பற்றில் கணக்கில் துன்பம் ; 
தமுறல் எந்நாள் சேயால் ? 

எற்றைக்கும் துன்ப மானால் ! 
மேலும் , 


120 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


12. அத்தகு மைந்தர் ஆர் ? நீ 

யார் ? இஃதுரைக்கும் நானார் ? 
இத்தரை யிடைக்காப் பற்றற் 

கியான் திரு நெடுமா லல்லன் . 
கொத்துறு மைந்த ராசைக் 

கோட்பட்டு வருந்து கின்றாய் : 
பித்துளார் செய்கை யீது . 

- பெரியர் இம் மயக்கம் பூணார் ! 
தரித்திரம் தரித்திரம் என்று பலகாற் சொல்கிறாய் ! செல்வத் 
தைப்போல அதுவும் நிலையற்றது தான் . தரித்து இரோம் என்று 
அம் மொழியே சொல்கிறதே . நிலையில்லாத இத் தரித்திரமும் 
செல்வமும் தம் இஷ்டம்போல் வந்துபோகட்டுமே ! இதற்காக 
மனம் கலங்கி , எம்பிரான் முன்சென்று தரித்திரத் துன்பத்தை 
ஒழித்துவிட்டுச் செல்வத் துன்பத்தைக் கொடு என்று கேட்பது 
அறிவுடைமையா ? 
13. பாற்கட லடுத்த மீன் அப் பால்விரும் பாது மற்ற [ து 

ஏற்குமா விரும் பினாற்போல் எம்பிரான் திருமுன்சார்ந் 
நாற்கதி கடக்கும் இன்பச் செல்வத்தை நண்ணிடாமல் 

சேற்கருங்கண்ணாய் ! துன்பச்செல்வமோ நண்ணுவேன்யான் 
14. நன்றியில்உடலைப்போற்றல் நன்றுளார் செய்கையன்று ; 

வன்றிகள் மலத்தழுந்தி மாசுகம் என்றாற்போல , ( யான் , 
ஒன்றும் இக் குடும்பச்சேற்றில் உழன்றிடேன் உழன்றிடேன் 

என்றுரைத் திறுத்தான் பற்றில் இருந்தவ ரேறுபோல்வான் . 
அப்பொழுது அவர் மனையாள் , முனிவர் உரைத்தன முற்றும் உண் 
மையென உணர்ந்தாளாயினும் , மக்கள் பால் வைத்த ஆசை மயக் 
கறா தவளாய் அந்தணரை அடிபணிந்து , கலைமுழுதோர்ந்து கரிசெ 
லாம் அறுத்த காந்தா ! தெய்வம் காட்டுமேயொழிய ஊட்டுமா ? 
15. செயத்தகு முயற்சி செய்திடில் , செயிர்தீர் 

செய்யவள் மணாளனும் இரங்கி 
வியத்தக வேண்டும் யாவையும் அளிப்பன் ; 

விளம்புறு முயற்சி செய் யானேல் , 
நயத்தகு போகம் அளித்திடான் என்னா 

நானிலத் தறிஞர் நன் குரைப்பர் . 
உயத்தகு நெறிமா லடிஉன லென்கே 

ஓர்ந்தமா தவப்பெருங் கடலே ! 


5. குசேலோபாக்கியானம் 


121 


" தங்களையன்றி எனக்கு வேறு யார் புகல் ? என்னையும் யான் பெற்ற 
மதலைகளையும் காத்தல் தங்கள் கடன் . பலசொல்லி என்னை ? 
16. மடமையேன் தனக்குக் கடவுளும் நீயே ! 

வகுக்கரும் இறைவனும் நீயே ! 
அடலுறு தானம் தவமுதல் யாவும் 

ஆற்றுநின் பணிவிடை யன்றோ? 
மடலவிழ் துளப மாலிகை புனைந்த 

வாசுதே வன்பத மலரைத் 
திடமுற நெஞ்சத் துன்னிவல் வினையைச் 

சிதர்தரச் செகுத்தமா மறையோய் ! 
என்றாள் . இப் பணிமொழிகளைக் கேட்டபின் மறையவலும் 
மனமிளகி , நல்லது , நங்காய் , உனக்காக நான் கண்ணனைச் 
சென்று கண்டு வருகிறேன் . ஆனால் , 
17. தெய்வம் , குரவன் , அரசன் திரு முன்னர்ச் செல்வோர் 

மெய்வந்த அன்னார் அருள் வேண்டி விரும்பெ தேனும் 
கைவந்த பெற்றுச் செலீஇக் காண்குவர் கண்ணன் முன்பு 

மைவந்த கண்ணாய் ! இனிதென்கொடு வல்லை செல்வல் ? 
என்றனர் . அதுகேட்ட அவர் மனைவி தாங்கள் கூறுவது நியா 
யமே ! சின்னாளில் நான் கண்ணனுக்குக் கையுறையாகத் தின்பண் 
டம் ஏதேனும் செய்து தருகிறேன் . கொண்டு செல்லுங்கள் 
என்று கூறி , அன்று முதல் உபவாசமிருந்து தான் உண்ணும் பகுதி 
யளவு நெல்லைச் சேர்த்துவைத்துப் போதுமான அளவு சேர்ந்த 
பின் , அதனை நீரில் நனைத்து வறுத்தெடுத்து , 
18. கறையிட்டு நனிகாண உலக்கை கொடு 

மிக்கிடித்துக் கரிசு போக்கி 
நிறையிட்ட அவலாக்கிக் குசேலமுனி 

கந்தையினில் நேடி யோர்பான் 
மறையிட்ட ஒழுங்குடையாள் முடிந்து கொடுத் 

தினிது போய் வருக என்றாள் . 
சிறையிட்ட பவநீங்கும் வழிகண்டோன் 

வழிதேடிச் செல்ல லுற்றான் . 


122 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


6 


நீதிச் செய்யுள்கள் 


( பதுமனார் அடைவுப்படுத்திய நாலடியார் ) 
1. குஞ்சி யழகும் கொடுந்தானைச் கோட்டழகும் 
மஞ்ச ளழகும் அழகல்ல - நெஞ்சத்து 
நல்லம்யாம் 

என்னும் நடுவு நிலைமையாற் 
கல்வி யழகே யழகு . 

(விளம்பிநாகனார் இயற்றிய நான்மணிக்கடிகை ) 
2. கள்ளாமை வேண்டும் கடிய வருதலால் ; 
தள்ளாமை வேண்டும் தகுதி உடையன ; 
நள்ளாமை வேண்டும் சிறியாரோ ( டு ); யார் மாட்டும் 
கொள்ளாமை வேண்டும் பகை . 


( பூதஞ்சேந்தனார் இயற்றிய இனியநாற்பது ) 
3. மானம் அழிந்தபின் வாழாமை முன்னினிதே ; 
தானம் அழியாமை தானடங்கி வாழ்வினிதே ; 
ஊனம் ஒன்றின்றி உயர்ந்த பொருளுடைமை 
மானிடவர்க் கெல்லாம் இனிது . 


( கபிலர் இயற்றிய இன்னாநாற்பது ) 
4. பொருள்உணர்வார் இல்வழிப் பாட்டுரைத்தல் இன்னா; 
இருள்கூர் சிறுநெறி தாந்தனிப்போக்கின்னா 
அருள் இல்லார் தங்கட் செலவின்னா; இன்னா 
பொருள் இல்லார் வண்மை புரிவு. 


8 
. 


( நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் ) 
தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் ; 
வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் ; 
கோளாளன் என்பான் மறவாதான் : இம்மூவர் 
கேளாக வாழ்தல் இனிது . 


6. நீதிச் செய்யுள்கள் 


123 


( பெருவாயின் முள்ளியார் இயற்றிய ஆசாரக்கோவை ) 
6. நன்றி பறிதல் , பொறையுடைமை , இன்சொலோ ( டு ) 
இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை , கல்வியோடு) 
ஒப்புரவு) ஆற்ற அறிதல் , அறிவுடைமை, 
நல்லினத் தாரோடு நட்டல் இவை எட்டும் 
சொல்லிய ஆசார வித்து . 

( முன்றுறையரையர் இயற்றிய பழமொழி ) 
7. எமக்குத் துணையாவார் வேண்டுமென் றெண்ணித் 
தமக்குத் துணையாவார்த் தாந்தெரிதல் வேண்டா . 
பிறர்க்குப் பிறர் செய்வ துண்டோமற் றில்லை 
தமக்கு மருத்துவர் தாம் . 

( காரியாசான் இயற்றிய சிறுபஞ்சழலம் ) 
8. நாணிலான் சால்பும் , நடையிலான் நல்நோன்பும் , 
ஊணிலான் செய்யும் உதாரதையும் , -- ஏணிலான் 
சேவகமும் , செந்தமிழ் தேற்றான் கவிசெயலும் 
நாவகமே நாடின் நகை . 

( கூடலூர்கிழார் இயற்றிய முதுமொழிக்காஞ்சி ) 
9. ஆர்கலி யுலகத்து மக்கட் கெல்லாம் 
மக்கட் பேற்றிற் பெரும்பே றில்லை . 
ஒப்புர வறிதலிற் றகுவர வில்லை . 
வாய்ப்புடை வழக்கின் நல்வழக் கில்லை . 
வாயா வழக்கிற் றீவழக் கில்லை . 
இயைவது கரத்தலிற் கொடுமை யில்லை . 
உரையில னாதலிற் சாக்கா டில்லை . 
நசையிற் பெரியதோர் நல்குர வில்லை . 
இசையிற் பெரியதோர் எச்சமில்லை . 
இரத்தலினூஉங் கிளிவர வில்லை . 
இரப்போர்க் கீதலின் எய்துஞ் சிறப்பில்லை . 

( கணிமேதாவியார் இயற்றிய ஏலாதி ) 
10. கொல்லான் , கொலைபுரியான் , பொய்யான் ,பிறர்பொருண்மேல் 

செல்லான் , சிறியார் இனஞ்சேரான் , - பல்லார் 
மறையிற் செவியிலன் , தீச்சொற்கண் மூங்கை 
இறையிற் பெரியார்க் கிறை . 


124 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


(சிவஞானழனிவர் இயற்றிய சோமேச வெண்பா ) 
11. செவ்வேளைப் பாலன்என எள்ளித் திறலழிந்தான் 

துவ்வாத வெஞ்சூரன் சோமேசா - அவ்வா ( று ) 
உருவுகண் ( டு ) எள்ளாமை வேண்டும் ; உருள்பெருந்தேர்க் ( கு ) 
அச்சாணி அன்னார் உடைத்து . 

( சாந்தகவிராயர் இயற்றிய இரங்கேச வெண்பா ) 
12. வஞ்சப் புறவினுடன் வான் றுலையில் ஏறினான் 

இன்சொற் சிவிமுன் இரங்கேசா- எஞ்சாமல் 
மன்னுயி ரோம்பி அருளாள்வாற் கில்லென்ப 
தன்னுயி ரஞ்சும் வினை . 

( இராமபாரதி இயற்றிய ஆத்திசூடி வெண்பா) 
13 . 

தருமனுயர் வேள்வி தனிற்சிசுபா லன்பார்த் 
தரியைநிந்தை சொல்லி அழிந்தான்- தெரிவதன்றோ 
பார்புகழும் புன்னைவனப் பார்த்திபா ! மேலோரைச் 
சீர்மைதப்பி வெட்டெனப்பே சேல் . 

( முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் ) 
14. காய்தல் உவத்தல் அகற்றி ஒருபொருட்கண் 

ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே - காய்வதன்கண் 
உற்ற குணந்தோன்றா தாகும் உவப்பதன்கண் 
குற்றமுந் தோன்றாக் கெடும் . 

( வேதநாயகம்பிள்ளை இயற்றிய நீதிநூல் ) 
15. முன்னமோர் பொய்யுரைக்க , அப்பொய்வெளி 

ஆகாமல் மூடும் வண்ணம் 
பின்னுமோர் பொய்யுரைக்க , அதையும் நிலை 

நிறுத்திடவோர் பெரும் பொய் சொல்ல 
இன்னவகை கைதவம் ஒன் றிருநூறு 

கைதவத்துக் கிடமாம் . வாய்மை 
தன்னையே முன்பகரில் , சங்கடம் ஒன் 

றிலை அதுவே தகைமை நெஞ்சே. 


7. கபிலர் அகவல் 


125 


7 


கபிலர் அகவல் 


10 


உலகத் தீரே ! உலகத் தீரே ! 
நாக்கடிப் பாக வாய்ப்பறை யறைந்து 
சாற்றக் கேண்மின் ! சாற்றக் கேண்மின் ! 

மனிதர்க்கு வயது நூறல்ல தில்லை : 
5 ஐம்ப திரவில் அகலும் துயிலினால் ; 

ஒட்டிய இளமையால் ஓரைந்து நீங்கும் ; 
ஆக்கை இளமையில் ஐம்மூன்று நீங்கும் ; 
எழுபது போகநீக் கிருப்பன முப்பதே. 
அவற்றுள் , 
இன்புறு நாளுஞ் சிலவே ; அதா அன்று , 
துன்புறு நாளுஞ் சிலவே : ஆதலால் , 
பெருக்கா றொத்தது செல்வம் ; பெருக்காற் 
றிடிகரை யொத்த திளமை ; இடிகரை 
வாழ்மரம் ஒத்தது வாழ்நாள் : ஆதலால் , 

ஒன்றே செய்யவும் வேண்டும் ; ஒன்றும் 
15 நன்றே செய்யவும் வேண்டும் ; நன்றும் 

இன்றே செய்யவும் வேண்டும் ; இன்றும் 
இன்னே செய்யவும் வேண்டும் ; இன்னும் 
நாளை நாளை என்பீ ராகில் 

நமனுடை முறைநாள் ஆவதும் அறியீர் , 
20 நம்முடை முறைநாள் ஆவதும் அறியீர் . 

எப்போ தாயினும் கூற்றுவன் வருவான் 
அப்போ தந்தக் கூற்றுவன் தன்னைப் 
போற்றவும் போகான் ; பொருளொடும் போகான் ; 

சாற்றவும் போகான் ; தமரொடும் போகான் ; 
25 நல்லார் என்னான் ; நல்குர வறியான் ; 

தீயார் என்னான் ; செல்வர் என் றுன்னான் ; 
தரியான் ஒருகணம் ; தறுக ணாளன் ; 
உயிர்கொடு போவான் ; உடல்கொடு போகான் : 
ஏதுக் கழுவீர் ஏழை மாந்தர்காள் ! 


ஆணும் பெண்ணும் அல்லதை உணர்ந்து 
126 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
30 உயிரினை இழந்தோ? உடலினை இழந்தோ ? 

உயிரிழந் தழுதும் என் றோதுவீ ராகில் 
உயிரினை அன்றலா தின்றுங் காண்கிலீர் . 
உயிரினை இழந்த உடலது தன்னைக் 
களவு 

கொண்ட கள்வனைப் போலக் 
35 காலு மார்த்துக் கையு மார்த்துக் 

கூறை களைந்து கோவணங் கொளுவி 
ஈமத் தீயை எரியெழ மூட்டிப் 
பொடிபடச் சுட்டுப் புனலிடை மூழ்கிப் 

போய்த்தம் ரோடும் புந்திநைந் தழுவது 
40 சலமெனப் படுமோ ? சதுரெனப் படுமோ? * * * 

மாரிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ ? 
காற்றுஞ் சிலரை நீக்கி வீசுமோ ? 
மாநிலஞ் சுமக்க மாட்டேன் என்னுமோ ? 

கதிரோன் சிலரைக் காயேன் என்னுமோ ? 
45 

வாழ்நான்கு சாதிக் குணவு நாட்டிலும் 
கீழ் நான்கு சாதிக் குணவு காட்டிலுமோ ? 
திருவும் வறுமையுஞ் செய்தவப் பேறும் 
சாவதும் வேறிலை தரணி யோர்க்கே . 

குலமும் ஒன்றே, குடியும் ஒன்றே . 
50 இறப்பும் ஒன்றே , பிறப்பும் ஒன்றே , 

வழிபடு தெய்வமும் ஒன்றே . ஆதலால் , 
முன்னோர் உரைத்த மொழிதவ றாமல் 
எந்நா ளாயினும் இரப்பவர்க் கிட்டுப் 

புலையும் கொலையும் களவும் தவிர்ந்து 
55 நிலைபெற அறத்தின் நிற்பதை அறிந்து 

பேணி யுரைப்பது பிழையெனப் படாது 
சிறப்புஞ் சீலமும் அல்லது 
பிறப்பு நலந்தருமோ பேதை யீரே ! 


8. புலவர் வறுமை 


127 


8 


புலவர் வறுமை 
( இராமச்சந்திர கவிராயர் இயற்றியவை ) 
1. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் 

குடிக்கத்தான் கற்பித்தானா? 
இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் 

கொடுத்துத்தான் இரட்சித்தானா? 
அல்லைத்தான் சொல்லித்தான் ஆரைத்தான் 

நோவத்தான் ! ஐயோ எங்கும் 
பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் 

புவியிற்றான் பண்ணி னானே . 
2. வஞ்சகர்பால் நடந்தலைந்த காலிற் புண்ணும் , 

வாசல்ெதொறும் முட்டுண்ட தலையிற் புண்ணும் , 
செஞ்சொல்லை நினைந்துருகும் நெஞ்சிற் புண்ணும் , 

தீரும்என்றே சங்கரன்பால் சேர்ந்தேன் அப்பா ! 
கொஞ்சமல்ல: பிரம்படியின் புண்ணும் , வேடன் 

கொடுங்காலால் உதைத்தபுண்ணும் , கோப மாகப் 
பஞ்சவரில் ஒருவன்வில்லால் அடித்த புண்ணும், 
பார் என்றே காட்டி நின்றான் பரமன் தானே ! 

(தனிப்பாடல் . ) 
3. எண்ணான்கு முப்பத் திரண்டுபல் காட்டி , இசையுடனே 
பண்ணாகச்செந்தமிழ்பாடிவந்தாலும் இப்பாரில் உள்ளோர் 
அண்ணாந்து கேட்பர் ; அழகழ கென்பர் ; அதன்பிறகு 
சுண்ணாம்புப்பட்ட இலையும் கொடார் , கவி சொன்னவர்க்கே ! 

( பலபட்டடைச் சொக்கநாதப் புலவர் இயற்றியது ) 
4.ஒருபாதி மால்கொளமற்றொருபாதி உமையவள் கொண் ( டு ) 
இருபாதியாலும் இறந்தான்புராரி ; இருந்தியோ 
பெருவாரிதியில் ; பிறைவானில் ; சர்ப்பம் பிலத்தில் ; கற்ப 
தருவானபோஜ ! கொடைஉன்கை, ஓ ( டு ) என்கைதந்தனனே ! 

( சத்திழத்தப் புலவர் இயற்றியது ) 
5. நாராய் ! நாராய் ! செங்கால் நாராய் ! 
பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன 
பவளக் கூர்வாய்ச் செங்கால் நாராய் ! 
நீயுநின் மனைவியும் தென்றிசைக் குமரியாடி 


128 . 

தமிழ் இலக்கியத் திரட்டு . 
வடதிசைக் கேகுவீ ராயின் 
எம்மூர் சத்திமுத்த வாவியுட் டங்கி 
நனைசுவர்க் கூரை கனைகுரற் பல்லி 
பாடு பார்த் திருக்குமெம் மனைவியைக் கண்டே 
எங்கோன் மாறன் வழுதி கூடலில் 
ஆடை யின்றி வாடையின் மெலிந்து 
கையது கொண்டு மெய்யது பொத்திக் 
காலது கொண்டு மேலது தழீஇப் 
பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் 
ஏழை யாளனைக் கண்டனம் எனுமே . 


9 


இந்திய மாதா 
( பி . வி . இராமசாமி இராஜு இயற்றியது ) 
சீர்பெறும் இமயச் சிலைவட பாலாய்ப் 
பேர்பெறும் விந்தியப் பெருமலை யோடு 
கங்கை யமுனை கர்மநா சனமும் 
பொங்கு மகாநதி புனிதநர் மதையும் 
5 உஷ்ண தேசங்களில் ஊக்கம்உண் டாக்கும் 
கிஷ்ணை கோதாவரி கீர்த்திகா விரியும் 
காடுகள் வெளிகளும் கானல் ஓடைகளும் 
நீடூழி காலம் நிற்கும் நற் பதிகளும் 

செல்வப் பெருக்கும் செகம்புகழ் மாட்சியும் 
10 கல்விக் கடலின் கரையறி நுண்மையும் 

மக்கள் ஒழுக்கமும் மாதர் தம் அழகும் 
தக்கநற் றந்தை தாய் தம்மவர் வாஞ்சையும் 
கற்புடைப் பெண்டிர்தங் கணவர்கள் புகட்டும் 

சொற்படி நடக்கும் தூய்மையோ( டு ) , இன்னும் 
15 நற்புவி யுள்ளோர் நாடுநன் மைகள் எல்லாம் 

அற்புத மாய்ப்பெறும் ஆரணங் கொருத்தி 
ஆசிய கண்டத் தகன்றதென் திசையை 
நேசித் திருப்பவள் ; நித்திலங் கொழிக்கும் 
புகழிலங் கையெனும் புத்திரியைப் பெற்றவள் ; 
இகபரம் இரண்டினுக் கினியன உடையவள் ; 


9. இந்திய மாதா 


129 


1 ரோமக ஸீஜர்கள் 2 ரூஷிய ஜாருகள் 
காமுறு க்ரீக்குநற் காவலர் முதலாய் 
ஏற்கும் புகழோ ( டு ) இனிதர சாண்ட 

மேற்குத் திசையினர் மெச்சும் இச் செல்வியை 
25 ஆதி காலத்தில் 3 அலெக்ஜாண்ட ரென்னும் 

பாதகன் பிடித்துப் பாடு படுத்தினன் . 
அவன்சென் றபின்னர் , ஐயகோ ! துருக்கர் 
நவமணிக் கிசைந்த இந் நடுநா யகத்தைப் 

பற்றி யிழுத்துப் பதராய் அடித்துச் 
30 சற்றும் இரக்கமும் சாந்தமும் இன்றி 

அவளது மைந்தரின் அருமை குலைத்துத் 
தவத்துடன் அவள் தரு தையல ரான 
அங்கனா மணிகளை அருளின்றி மான 

பங்கப் படுத்தியும் பலவாறு தூற்றிக் 
35 கூரையிற் கொள்ளியாய்க் குலத்துக் கீனமாய் 

ஊரைக் கொளுத்தி ஒழித்தனர் அன்றோ! 
இப்படி நொந்தும் இகல்சிந்திப் பின்னர் 
எப்படிப் பிழைப்போம் என்றுந் திகைத்துச் 

சுற்றும் புறமும் அத் தோகையும் பார்க்க 
40 நற்றிறம் படைத்தும் நற்குணம் பலவாய்ப் 

பூண்டதன் பின்னர் புவியினுட் பலநிலம் 
ஆண்டிட எண்ணி அருமைக் கலங்களில் 
திரைகடல் கடந்துநற் றேசம் பலவெலாம் 

விரைவினிற் கண்டோர் , மேலோர்க் கினிய 
45 மாது சிரோமணி மதிமயக் குடனே 

ஆதர வன்றி அலைவதைக் கண்டு 
கிட்ட நெருங்கிக் கிருபையுடன் அவளை 
மட்டிலாத் துக்கமாம் மறிகடல் அதனின் 

கரைமீதில் ஏற்றிக் கண்ணீர் துடைத்துத் 
50 தெரிவைநீ இனிமேல் தெளிவுறு வாயென 

அதுமுத லாகவே அச்சமற் றென்றும் 
இதமுறு கருத்தே இயற்கையா யுள்ள 
அன்னவர் தமக்குள் அறநெறிப் பெருக்கின் 

இன்னல்தீர் மடைதனை இனிதுடன் திறந்த 
1 Roman Cæsars . 2 Russian Czars . 3 Alexander . 


9M 


130 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


55 புண்ணிய வசத்தினால் பொருளுயி ராதீஇ 

எண்ணுஞ் சுதந்திர இன்பம் அனைத்தும் 
தனதியல் பாகவே தகைமையோ டிப்போ ( து ) 
அனுப விக்கின்றாள் அணியார் அணங்கே . 


10 
அருஞ்செய்யுள் திரட்டு 

( அகத்தியர் இயற்றிய போகத்தியம் ) 
1. இலக்கிய மின்றி இலக்கணம் இன்றே ; 
எள்ளின் றாகில் எண்ணெயும் இன்றே ; 
எள்ளினின் றெண்ணெய் எடுப்பது போல , 
இலக்கி யத்தினின் றெடுபடும் இலக்கணம் . 

( அதிவீரராமபாண்டியன் இயற்றிய நைடதம் ) 
2.அடைந்த மக்களைக் காண்டலும் அழலிடு மெழுகின் 
உடைந்த துள்ளநீர் ஊற்றிருந் தொழுகின நெடுங்கண் . 
தொடர்ந்த மும்மல முருக்கிவெம் பவக்கடல் தொலையக் 
கடந்து ளோர்களுங் கடப்பரோ மக்கண்மேற் காதல் . 
( அந்தகக்கவி வீரராகவ முதலியார் இயற்றிய திருக்கழுக் 

குன்றப் புராணம் ) 
3. இறைவர் ஞானமும் ஏதமி லாமையும் 
பொறையும் பூண்ட புதல்வர்ப் பெறுவரேல் , 
மறவ ரேனும் அவரை அவ் வல்வினை 
பிறவி ஏழினும் பின்தொட ராதரோ . 

( அபிராமிபட்டர் இயற்றிய அபிராமியந்தாதி ) 
4. வையந் துரகம் மதகரி மாமகு டஞ்சிவிகை 
பெய்யுங் கனகம் பெருவிலை யாரம் பிறைமுடித்த 
ஐயன் திருமனை யாளடித் தாமரைக் கன்புமுன்பு 
செய்யுந் தவமுடை யார்க்குள வாகிய சின்னங்களே . 

( அரங்கநாத முதலியார் இயற்றிய கச்சிக் கலம்பகம் ) 
5. கத்தனார் மகிழ்ந்த கச்சிவெற் புடையாய் ! 

காமனும் மயங்குறு கவினார் 
அத்த! நீ அளித்த மாந்தழை அரிவைக்( கு ) 
ஆருயிர் அளித்தகா ரணத்தால் , 


10. அருஞ்செய்யுள் திரட்டு 

131 
சுத்தனாம் அனுமன் சானகிக் களித்த 

துணையமை யாழியோ? இந்த்ர 
சித்தனான் மடிந்த கவிக்குலம் பிழைப்பச் 

செய்தசஞ் சீவியோ தானே ? 
{ அரிபத்த நாவலர் என்னும் கவிகுஞ்சர பாரதியார் இயற்றிய 

அழகர் கலம்பகம் ) 
6. தேறாது வனம் போய் யௌவனமும் போனீர் ; 

சிறுகிழங்கைக் கொண்டுபெருங் கிழங்கைக் கொண்டீர் ; 
ஏறாத பலஞ்சுவைத்தோர் பலமுங் காணீர் ; 

இலைமேய்ந்தும் பேறிலையே ! இதுவோ யோகம் ! 
மாறாது சருகுதின்று சருகு பட்டீர் ; 

வாயு நுகர்ந் தீர்வாயும் மௌன மானீர் ; 
ஆறாத தீயில்நிற்பீர் ; தீய ரே ! நும் 

அருந்தவமே தவம் ! அழகர்க் காட்படீரே . 
( அருணாசலக் கவிராயர் இயற்றிய சீகாழித்தலபுராணம் ) 
7. காசிற்ற புலமைசான்ற காப்பியக் கலைகளெல்லாம் 
வாசித்தும் , இழுக்கொன் றில்லா மாசறு காட்சியாரை 
நேசித்தும் , காழி மேய நிருமலக் கொழுந்தின் 

தாளைப் 
பூசித்தும் பொழுதுபோமால் , பொன்னகர் மாக்கட்கெல்லாம் , 

( அவிரோதியாழ்வார் இயற்றிய திருநூற்றந்தாதி ) 
8. இரக்குந் தொழிலொழிந்தியாமே இனியிந்த ஏழுலகும் 
புரக்கும் பொருளுடை யோம் ; புலவீர் ! வம்மின்.பூமியெல்லாம் 
நிரக்கும் பொருட்குவை யாவையும் நீர்நினை யாதவெலாஞ் 
சுரக்கும் சுரபிகண்டீர்பிண்டி நாதன்றன் தொல்லறமே ! 

( அருணந்தி சிவாசாரியர் இயற்றிய சிவஞான சித்தியார் ) 
9. அருளது சத்தியாகும் அரன்றனக் ( கு ) : அருளையின்றித் 
தெருள்சிவ மில்லை ; அந்தச் சிவமின்றிச் சாத்தியில்லை ; [[ கு ) 
மருளினை அருளால் வாட்டிமன்னுயிர்க்( கு ) அளிப்பன், கண்கட் 
இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல ஈசன் . 

( அழகியநம்பி இயற்றிய குருபரம்பரை ) 
10. சீரார் பொருநைத் திருநாடன் உன் தந்தை 

நாராய ணன்குறுங்கை நம்பிதிருமுன் றினில்ரின் ( று ) 
ஏரார் தவம்அன் றியற்றியுனைப் பெற்றவரைப் 
பாராயோ அப்பாநின் பங்கயக்கண் தான் விழித்தே. 


132 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


( ஆரியப்பர் என்னும் செவ்வைச்சூடுவார் இயற்றிய பாகவதம் ) 
11 . தழுவுறு கிளைஞர் தந்தை தாய்முதல் எவரும் நாளில் 
கழிவது கண்டுங் கண்டுங் கண்டிலார் போல வாழ்வார் 
ஒழிவற உள்ளத் துள்ளே உறைபரஞ் சுடரை ஓரார் 
விழைவென நின்ற துன்ப வித்தினை விளைப்பா ரம்மா ! 

( ஆளவந்தார் இயற்றிய ஞானவாசிட்டம் ) 
12. மண்ணாடு மன்னவரும் அவர் தனமும் 

மாண்டன நுண் மணலை யொக்கும் ; 
விண்ணாடும் இந்திரரும் அவர்வாழ்வும் 

போயினவிண் மீனை யொக்கும் ; 
எண்ணாடும் பிரமருமண் டமும்பூதங் 

களுமிறந்த எல்லை இல்லை ; 
கண்ணாடும் அவையெங்கே ? நின்வாழ்க்கை 
நிலையென்னே கவலும் நெஞ்சே ! 

(இடைக்காடர் இயற்றியது ) 
13. இல்லறமே யல்லலென் றாடு மயிலே; - பத்தி 
இல்லவர்க்கு முத்திசித்தி யில்லை மயிலே ; 
நல்லறமே துறவறங் காணு மயிலே ; -- சுத்த 
நாதாந்த வெட்டவெளி நாடு மயிலே . 

( இரட்டையர் இயற்றிய தில்லைக்கலம்பகம் ) 
14. தென்புலியூர் அம்பலவர் தில்லைச் சிதம்பரத்தே 

வெம்புலியொன் றெந்நாளும் மேவுங்காண் அம்மானை ; 
வெம்புலியொன் றெந்நாளும் மேவுமே யாமாகில் 
அம்பலத்தை விட்டே அகலாதே அம்மானை ? 
ஆட்டைவிட்டு வேங்கை அகலுமோ அம்மானை ! 

( எல்லப்ப நாவலர் இயற்றிய தீர்த்தகிரிபு சாணம் ) 
15. செப்பரிய தமிழ்களெல்லாம் அரியயனே முதலான 

தேவர்க் கோதி 
ஒப்புவிக்க அறியாமல் அரனிடத்தே வளைத்து வளைத் 

துரையா நின்றேன் ; 
மைப்பரவை தருவிடமும் , ஆடரவும் , நீறும் , என்பும் 

அன்பாய்க் கொண்டார் 
அப்பெருமை உடையவரென்புன் கவியும் பொறுப்பரென 

அறிந்து தானே . 


10. அருஞ்செய்யுள் திரட்டு 

133 
( கச்சியப்ப முனிவர் இயற்றிய விநாயக புராணம் ) 
16. எல்லார்க்கும் பயன்படுவார் என்செயினும் பொறுப்பரெ 

நல்லார்கள்உரைப்பொருளை நாட்டியது கதிர்ச்செந்நெல் ; 
ஒல்லாரின் , வளர்த்தவரே ஒறுத்து வரிந் தெடுத்தேகி 
வெல்லாத களத்திட்டு மிதித்திரும் போர் செயப்பட்டே . 

( கண்ணுடையவள்ளல் இயற்றிய ஒழிவிலொடுக்கம் ) 
17. தேடப் படும் பொருளைச் சிக்கனவா கப்புதைத்துக் 

கோடிக் கொருநிமிடங் கொள்ளுகினும் - கூடாத 
வாணாளை வீண்கழிக்கும் மானிடரைப் போன்மயக்கம் 
பூணார்பொய் கண்டு துறப் போர் . 

( கம்பர் இயற்றிய இராமாயணம் ) 
18. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி 

அஞ்சிலே ஒன்றா றாக ஆரியர்க் காக ஏகி 
அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக்கண்டயலாரூரில் 
அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனெம்மை அளித்துக் 

( காப்பான் . 
( காளமேகப்புலவர் இயற்றியது ) 
19. வெள்ளைக் கலையுடுத்து வெள்ளைப் பணிபூண்டு 

வெள்ளைக் கமலத்தில் வீற்றிருப்பாள்-- வெள்ளை 
அரியா சனத்தில் அரசரோ டென்னைச் 
சரியா சனம்வைத்த தாய் . 

( சடகோபதாசர் இயற்றிய அரிசமய தீபம் ) 
20. புகழ்வி ளங்குக ; தருமமும் ஞானமும் பொலிக ; 

சகமும் மாதவன் தனிமுதற் சமயமும் தழைக்க ; 
நிகமம் நான்கும் அந்தணரும் ஆநிரைகளும் நிறைந்த 
மகமும் ஓங்குக ; வாழிய முறைதவா மன்னன் . 

( சயங்கொண்டார் இயற்றிய கலிங்கத்துப்பரணி ) 
21. யாவருங் களிசி றக்கவே ! எழிலி 

எங்கு மென்று முளதாகவே ! 
தேவருங் களிசி றக்கவே ! உயிர்கள் 

செய்த வப்பயன் விளைக்கவே ! 
( சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய பிரபுலிங்கலீலை ) 
22. ஓடும் பொன்னும் உறவும் பகையுமோர் 

கேடுஞ் செல்வமுங் கீர்த்தியும் நிந்தையும் 
வீடுங் கானமும் வேற்ற நோக்குதல் 
கூடுந் தன்மை கொளுமனம் நன்மனம் . 


184 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


( சொக்கநாதப்புலவர் இயற்றியது ) 
23. சொல்லாரும் பொழில்புடைசூழ் புலியூரம் 

பலவாண தேவா ! உன்னைக் 
கல்லாலும் வில்லாலும் செருப்பாலும் 

பிரம்பாலும் கடிந்து சாடும் 
எல்லாரும் நல்லவரென் றெண்ணி அருள் 

ஈந்ததென்ன இகழ்ச்சி ஒன்றும் 
சொல்லாமல் மலரால்விட் டெறிந்தவனைக் 

காய்ந்ததென்ன சொல்லு வாயே . 

( தத்துவராயசுவாமிகள் இயற்றிய அமிர்தசாரம் ) 
24. பெறவரிது மக்கட் பிறவிபெற்றாலும் 

அறிவு நூல் ஆய்தல் அரிதே- அதினும் 
துறவுடையன் ஆதல் அரிதே அதின்மெய் 
அறிவுடையன் ஆதல் அரிது . 

( தத்துவராய முனிவர் இயற்றிய பிரமகீதை ) 
25. எண்ணிலாக் கல்வியாலும் இலங்கிய கேள்வியாலும் 

திண்ணிதா மதியினாலும் தெளியவா ராது ; தீரம் 
நண்ணிய ஞானிதானே நயந்தன்பு செய்யில்ஞானக் 
கண்ணினாற் காணலாகுங் கரத்திலா மலகம்போல , 

தாண்டவழர்த்தி இயற்றிய கைவல்ய நவநீதம் ) 
26. சென்றது கருதார் ; நாளைச் 

சேர்வது நினையார் ; கண்முன் 
நின்றது புசிப்பார் ; வெய்யில் 

நிலவாய்விண் விழுது வீழ்ந்து 
பொன்றின சவம்வாழ்ந் தாலும் 

புதுமையா ஒன்றும் பாரார் ; 
நன்று தீ தென்னார் சாட்சி 

நடுவான சீவன் முத்தர் . 
( கூட ராசப்பகவிராயர் இயற்றிய திருக்குற்றலப் புராணம் ) 
27. இருவிழிகள் வாண்முகத்தில் இருந்தாலும் , 

வானிரவி எழுந்தா லன்றிக் 
கருது நிலப் பல்பொருளுங் காண்டல் அரி 

தாம்உலகில் ; கண்போல் யாரும் 


10. அருஞ்செய்யுள் திரட்டு 


135 


பெருகியசெல் வமும் அறிவும் பெற்றாலும் 

நூற்கேள்வி பெறுவார்க் கன்றித் 
திருவளர்புண் ணியபாவம் இம்மைமறு 
மையும் வீடுந் தெரியா வன்றே . 

( திருவள்ளுவர் இயற்றியது ) 
28. அடிசிற் கினியாளே ! அன்புடை யாளே ! 

படி சொற் றவறாத பாவாய் - அடிவருடிப் 
பின் றூங்கி முன்னெழுந்த பேதையே ! போதியோ ? 
என்றூங்கும் என்கண் இனி . 

( நத்தத்தனார் இயற்றியது . திருவள்ளுவமாலை ) 
29. ஆயிரத்து முந்நூற்று முப்ப தருங்குறளும் 

பாயிரத்தி னோடு பகர்ந்ததற்பின் - போயொருத்தர் 
வாய்கேட்க நூலுளவோ மன்னு தமிழ்ப்புலவ 
ராய்க்கேட்க வீற்றிருக்க லாம் . 

( தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் ) 
30. படையும் கொடியும் குடையும் முரசும் 

நடைநவில் புரவியும் களிறும் தேரும் 
தாரும் முடியும் நேர்வன பிறவும் 
தெரிவுகொள் செங்கோல் அரசர்க் குரிய . 

( பவணந்திழனிவர் இயற்றிய நன்னூல் ) 
31. அன்னம் ஆவே மண்ணொடு கிளியே 
இல்லிக் குடம்ஆ டெருமை நெய்யரி 

அன்னர் : தலையிடை கடைமா ணாக்கர் . 
( பாண்டித்துரைத்தேவர் இயற்றிய இராஜராஜேஸ்வரி பதிகம் ) 
32. ஆரிய முதற்கலைகள் பலவுணர்ந் தாலும்என் ? 

ஆகம புராண விதிகள் 
அநேகமுறை கற்றறிந் தாலும் என் ? அரசராய் 

அனைவரும் தொழுது போற்றப் 
பார்புகழ் தனித்திகிரி கொண்டவனி ஆளில்என் ? 

பரிமேத மேசெயினும் என் 
பலசால வகைதெரிந் துலகமுழுதும் தமது 
பணிசெயும் பெருமைபெறின் என் ? 


136 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


நேர்புரிதல் யாவுநற் பயனாக எளிமையினில் 

நிறுவுநின் மலரடி தனின் 
நீடுமன் பில்லாத மூடர்கள் செயுங்கருமம் 

நிந்தையல் தொன்று தருமோ ? 
* சீரிய மறைக்குமுடி யாயிலகும் அன்னையே ! 

சீராஜ ராஜேஸ்வரீ ! 
திகழ்செழிய கழனிசூழ் முகவைவள நகரில்வாழ் 
தேவி திரிசூலி யுமையே ! 

( பொய்யாமொழிப் புலவர் இயற்றியது ) 
33. பொன் போலும் கள்ளிப் பொறிபறக்கும் கானலிலே 

என் பேதை செல்லற் கியைந்தனளே - மின்போலும் 
மானவேன் முட்டைக்கு மாறாய் தெவ்வர்போம் 
கானவேன் முட்டைக்குங் காடு . 
( மணவாள மாழனிகள் இயற்றிய திருவாய்மொழி நூற்றந்தாதி ) 
34. சொன்னாவில் வாழ்புலவீர் ! சோ றுகூறைக்காக 

மன்னாத மானிடரை வாழ்த்துதலால் - என்னாகும் ? 
என்னுடனே மாதவனை ஏத்தும் எனும் குருகூர் 
மன்னருளால் மாறும் சன் மம் . 

( மண்டலபுருடர் இயற்றிய சூடாமணி நிகண்டு) 
35 . 

புரவலன் ஈகையாளன் போற்றும்வே ளாளன் தியாகி 
உரைகெழு வேள்வியாளன் உபகாரிகொடையுளோனாம் ; 
வரைவறக் கொடுப்போன்வள்ளல் வள்ளியோன் என்று கூறும் ; 
இரவலன் பரிசிலாளன் யாசகன் தீனன் ஏற்போன் . 

( முருகதாச சுவாமிகள் இயற்றிய புலவர் புராணம் ) 
36. சந்தனமும் செந்தமிழும் தவமும் அர மகளிர் குழற் 

சவரிக் காடும் 
அந்தகனை வென்றசித்தர் ஆகமும் தோய் தருசிறுகால் 


அதனை யேவி 


மைந்தருடற் பிணிமுழுதும் ஆற்றிவட கடற்பருகும் 

வடவைத் தீயை 
எந்தமலை அவிப்பதுவோ அந்தமலை சொந்தமலை 
எமக்கு மாதோ . 


10. அருஞ்செய்யுள் திரட்டு 


187 


( வீரகவிராயர் இயற்றிய அரிச்சந்திர புராணம் ) 
37. பதியி ழந்தனம் ; பாலனை யிழந்தனம் ; படைத்த 

நிதியி ழந்தனம் ; இனிநமக் குளதென நினைக்கும் 
கதியி ழக்கினும் கட்டுரை இழக்கிலேம் என்றார் . 
மதியி ழந்து தன் வாயிழந் தருந்தவன் மறைந்தான் . 

( வீரசோழிய உரையிற் கண்ட 
38. இருட்பார வினைநீக்கி எவ்வுயிர்க்கும் காவலென 

அருட்பாரந் தனிசுமந்த அன்று முத லின்றளவும் 
மதுவொன்று மலரடிக்கீழ் வந்தடைந்தோர் யாவர்க்கும் 
பொதுவன்றி நினக்குரித்தோ புண்ணியநின் திருமேனி! 
( வீரமார்த்தாண்ட தேவர் இயற்றிய பஞ்சதந்திரப் பாடல் ) 
39. பொருளிலார்க் கின்பம் இல்லை ; 

புண்ணியம் இல்லை ; என்றும் 
மருவுறு கீர்த்தி யில்லை ; 

மாந்தருட் பெருமை யில்லை ; 
கருதிய கருமம் இல்லை ; 

கதிபெறு வழியும் இல்லை ; 
பெருநிலத் திடைந டக்கும் 

பிணமெனப் படுவ ரன்றே . 
( வேதாந்த தேசிகர் இயற்றிய தேசிகப் பிரபந்தம் ) 
40. மாளாத வினையனைத்தும் மாள நாம்போய் 

வானேறி மலர்மகளார் அன்பு பூணும் 
தோளாத மாமணிக்குத் தொண்டு பூண்டு 

தொழுதுகந்து தோத்திரங்கள் பாடி யாடிக் 
கேளாத பழமறையின் கீதங் கேட்டுக் 

கிடையாத பேரின்பம் பெருக நாளும் 
மீளாத பேரடிமைக் கன்பு பெற்றோம் 

மேதினியில் இருக்கின்றோம் விதியி னாலே . 


1381 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


ற , 


11 
தாத்திரமாலை 

( அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் ) 
1. ஏறுமயி லேறிவிளை யாடுமுகம் ஒன்றே , 

ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே , 
கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே , 

குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே 
மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே , 

வள்ளியை மணந்துகொள வந்தமுகம் ஒன்றே : 
ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருளல் வேண்டும் 
ஆதியரு ணாசலம் அமர்ந்தபெரு மாளே . 

( இராமலிங்க சுவாமிகள் இயற்றிய திருவருட்பா ) 
2. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற 

உத்தமர்தம் உறவு வேண்டும் ; 
உள்ளொன்று வைத்துப் புறம்பொன்று பேசுவார் 
உறவுகல வாமை வேண்டும் ; 
பெருமைபெறு நினது புகழ் பேசவேண்டும் ; பொய்மை 
பேசாதிருக்க வேண்டும் ; 
பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் ; மத மானபேய் 
பிடியாதி ருக்க வேண்டும் ; 
மருவுபெண் ணாசையை மறக்கவே வேண்டும் ; உனை 
மறவாதிரு க்க வேண்டும் ; 
மதிவேண்டும் ; நின் கருணை நிதிவேண்டும் ; நோயற்ற 
வாழ்வினான் வாழ வேண்டும் ; 
தருமமிகு சென்னையிற் கந்தகோட்டத் துள்வளர் 
தலமோங்கு கந்த வேளே ! 
தண்முகத் துய்யமணி ! உண்முகச் சைவமணி ! 

சண்முகத் தெய்வ மணியே! 
( இராமானுஜ கவிராயர் இயற்றிய பார்த்தசாரதி மாலை ) 
3. உலகெனும் கொடுவெங் கானில் 

உணர்வெனும் அணிகோட் பட்டே 
அலைசெய்கா மாதி வேடர்க் 
கடிமையாய் அலக்க ணுற்றேன் ; 


11. தோத்திரமாலை 


139; 


நிலையுணர்ந் தெனைமீட் கில்லாய் ; 

நினக்கன்றோ அடிமை பூண்டேன் ? 
பலர்புகழ் அல்லிக் கேணி 

பார்த்தசா ரதியம் மானே . 
( உமாபதி சிவாசாரியார் இயற்றிய திருத்தொண்டர் 

புராண வரலாறு . ) 
4. வானுலகும் மண்ணுலகும் வாழமறை வாழப் 
பாநன்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க 
ஞானமத ஐந்துகர மூன்று விழி நால்வாய் 
யானை முக னைப்பரவி அஞ்சலிசெய் கிற்பாம் . 

( கச்சியப்ப சிவாசாரியார் இயற்றிய கந்த புராணம் ) 
5. நாரணன் என்னும் தேவும் நான்முகத் தவனும் முக்கட் 
பூரணன் தானு மாகிப் புவிபடைத் தளித்து மாற்றி 
ஆரண முடிவுந் தேறா அநாதியாய் நங்கட் கெல்லாம் 
காரணன் ஆயமேலோன் கழலிணை கருத்துள்வைப்பாம் . 
( காரைக்காலம்மையார் இயற்றிய அற்புதத் திருவந்தாதி ) 
6. வாகைவிரிந்துவெண்ணெற்றொலிப்ப 

மயங்கிருள் கூர்நடு நாளையாங்கே 
கூகையோடாண்டலைபாட , ஆந்தை 

கோடதன்மேற்குதித்தோடிவீசி , 
ஈகைப்படர்தொடர்கள்ளி நீழல் 

ஈமமிடுசுடுகாட்டகத்தே 
ஆகங்குளிர்ந்தனலாடும் எங்கள் 

அப்பனிடந்திருவாலங்காடே . 
( குலசேகராழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழி ) 
7. சுற்றமெல்லாம் பின்தொடரத் 

தொல்கானம் அடைந்தவனே ! 
அற்றவர்கட் கருமருந்தே ! 

அயோத்தி நகர்க் கதிபதியே ! 
கற்றவர்கள் தாம் வாழும் 

கணபுரத்தென் கருமணியே ! 
சிற்றவைதன் சொல்கொண்ட 

சீராமா தாலேலோ ! 


140 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


( கோபாலகிருஷ்ணபாரதி இயற்றிய நந்தனார் சரித்திரக் கீர்த்தனை ) 
8. சாதி பேதமும் குணங்குறி யாவையும் தள்ளி 
ஆதி யாகநான் கூவினேன் ; திசைதனில் அணைந்தும் 
மாத வம்புரி தொண்டர்கள் பணிதிரண் மறைக்கக் 
கோதி லாவொரு தொண்டுமிப் பாவிக்குக் குறையோ ! 
( சிதம்பரசுவாமிகள் இயற்றிய திருப்போரூர்ச் சந்நிதிமுறை ) 
9. கருத்தே புகுந்து கதிகாட்டுங் 

கண்ணே வருக ! மெய்ஞ்ஞானக் 
கரும்பே வருக ! கருணைபொழி 

காரே வருக! ஆனந்தப் 
பெருக்கே வருக ! யாங்கள் பெறும் 

பேறே வருக! மறைசொல்கிளிப் 
பிள்ளாய் வருக! பிறங்கு தெய்வப் 

பெம்மான் வருக ! குறமடந்தை 
தருக்கே வருக ! மிடியகற்றுக் 

தருவே வருக! மன்பதைக்கோர் 
தஞ்சே வருக ! எமையளிக்குந் 

தாயே வருக ! பவப்பிணிக்கு 
மருத்தே வருக! சமரபுரி 

வாழ்வே வருக வருகவே ! 
மறையின் சிரமெய்ப் பொருளான 

வள்ளல் வருக வருகவே ! 

( சுந்தர மூர்த்திசுவாமிகள் இயற்றிய தேவாரம் ) 
10. வாழ்வாவது மாயம்மிது மண்ணாவது திண்ணம் 

பாழ்போவது பிறவிக்கடல் பசிநோய்செய்த பறிதான் 
தாழாதறஞ் செய்மின் தடங் கண்ணான்மல போனும் 
கீழ்மேலுற நின்றான் திருக் கேதாரமெ னீரே . 

( சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் ) 
11. ஆதியாய் நடுவு மாகி , அளவிலா அளவு மாகி , 

சோதியாய் உணர்வு மாகித் , தோன்றிய பொருளுமாகிப் 
பேதியா ஏக மாகி , பெண்ணுமாய் ஆணு மாகிப் 
போதியாநிற்குந்தில்லைப்பொதுநடம்போற்றி , போற்றி . 


11. தோத்திரமாலை 


141 


. 


( சேந்தனார் இயற்றிய திருவிசைப்பா ) 
12. ஏக நாயகனை இமையவர்க் காசை 

என்னுயிர்க் கமுதனை எதிரில் 
போக நாயகனைப் புயல்வணற் கருளிப் 

பொன்னெடுஞ் சிவிகையா வூர்ந்த 
மேக நாயகனை மிகுதிரு வீழி 

மிழலைவிண் ணிழிசெழுங் கோயில் 
யாக நாயகனை அன்றிமற் றொன் றும் 

உண்டென வுணர்கிலேன் யானே . 
( சோமான் பெருமாணாயனார் இயற்றிய திருவிசைப்பா ) 
13. சிந்தனை செய்ய மனமமைத் 

தேன் ; செப்ப நாவமைத்தேன் ; 
வந்தனை செய்யத் தலையமைத் 

தேன் ; கை தொழவமைத்தேன் ; 
பந்தனை செய்வதற் கன்பமைத் 

தேன் ; மெய் யரும்ப வைத்தேன் ; 
வெந்தவெண் ணீறணி யீசற் 
கிவையான் விதித்தனவே , 

(ஆண்டாள் இயற்றிய திருமொழி ) 
14. இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் , 

நம்மை யுடையவன் , நாரா யணன் நம்பி , 
செம்மை யுடைய திருக்கையால் தாள்பற்றி 
அம்மி மிதிக்கக் கனாக்கண்டேன் தோழீ நான் . 

( தாயுமானவர் இயற்றியது ) 
15. நித்தியமாய் நிர்மலமாய் நிட்களமாய் நிராமயமாய் 

நிறைவாய் நீங்காச் 
சுத்தமுமாய்த் தூரமுமாய்ச் சமீபமுமாய்த் துரியநிறை 

சுடராய் எல்லாம் 
வைத்திருந்த தாரகமாய் ஆனந்த மயமாகி 

மனவாக் கெட்டாச் 
சித்துருவாய் நின்றவொன்றைச் சுகாரம்பப் பெருவெளியைச் 

சிந்தை செய்வாம் . 


142 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


(திருஞானசம்பந்தர் இயற்றிய தேவாரம் ) 
16. கண்காட்டு நுதலானும் கனல்காட்டும் கையானும் 

பெண்காட்டும் உருவானும் பிறைகாட்டு நுதலானும் 
பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புனலானும் 
வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டுங் கொடியானே . 

(திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரம் ) 
17. சங்கநிதி பதுமநிதி யிரண்டுந் தந்து 

தரணியொடு வானாளத் தருவ ரேனும் 
மங்குவா ரவர் செல்வம் மதிப்போ மல்லோம் 

மாதேவர்க் கேகாந்த ரல்ல ராகில் ; 
அங்கமெலாம் குறைந்தழுகு தொழுநோ யராய் 

ஆவுரித்துத் தின்றுழலும் புலைய ரேனும் 
கங்கைவார் சடைக்கரந்தார்க் கன்ப ராகில் 
அவர்கண்டீர் நாம்வணங்குங் கடவு ளாரே . 

(திருப்பாணாழ்வார் இயற்றிய அமலனாதிப்பிரான் ) 
18. ஆலமா மரத்தின் இலைமேலொரு 

பாலகனாய் 
ஞாலமேழும் உண்டான் அரங்கத் 

தரவினணையான் 
கோலமாமணி யாரமும் முத்துத்தாமமும் 

முடிவில்லதோரெழில் 
நீலமேனி ஐயோ ! நிறைகொண்டதென் 

நெஞ்சினையே ! 

(திருமங்கையாழ்வார் இயற்றிய திருச்சந்த விருத்தம் ) 
19. குலந்தரும் ; செல்வம் தந்திடும் ; அடியார் 

படுதுய ராயின எல்லாம் 
நிலந்தரம் செய்யும் ; நீள்விசும் பருளும் ; 

அருளொடு பெருநிலம் அளிக்கும் ; 
வலந்தரும் , மற்றுந் தந்திடும் ; பெற்ற 

தாயினும் ஆயின செய்யும் ; 
நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் 
நாராயணா என்னும் நாமம் . 


11. தோத்திரமாலை 


1431 


( திருமழிசையாழ்வார் இயற்றிய திருச்சந்த விருத்தம் ) 
20. பண்டும் இன்றும் மேலுமாய் ஓர் பாலனாகி , ஞாலம் ஏழ் 

உண்டு மண்டி ஆலிலைத் துயின்ற ஆதி தேவனே ! 
வண்டு கிண்டு தண்டுழாய் அலங்க லாய் கலந்தசீர்ப் 
புண்ட ரீக பாவைசேரு மார்ப ! பூமி நாதனே ! 

( திருமாளிகைத்தேவர் இயற்றிய திருவிசைப்பா ) 
21. உற்றா யென்னும் ; உன்னையன்றி மற்றொன் 

றுணரேன் என்னும் ; உணர்வுகள் கலக்கப் 
பெற்றாய ஐந்தெழுத்தும் பிதற்றிப் பிணிதீர 

வெண்ணீ றிடப்பெற்றேன் என்னும் ; 
சுற்றாய சோதி மகேந்திரஞ்சூழ் மனத்திருள் 

வாங்கிச் சூழாத நெஞ்சிற் 
குற்றாய் என்னும் ; குணக் குன்றே யென்னும் ; 
குலாத்தில்லை அம்பலக் கூத்தனையே . 

( திருமூலர் இயற்றிய திருமந்திரம் ) 
22. நடுவுநின் றார்க்கன்றி ஞானமு மில்லை ; 

நடுவுநின் றார்க்கு நரகமு மில்லை; 
நடுவுநின் றார் நல்ல தேவரு மாவர் ; 
நடுவுநின் றார்வழி நானுநின் றேனே . 
( திருவரங்கத்தமுதனார் இயற்றிய இராமானுஜ நூற்றந்தாதி ) 
23. பொருந்திய தேசும் பொறையும் திறலும் புகழும் நல்ல 

திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் ; செறுகலியால் 
வருந்திய ஞாலத்தைவண்மையினால்வந் தெடுத்தளித்த 
அருந்தவன் எங்கள் இராமா நுசனை யடைபவர்க்கே . 

( தொண்டரடிப்பொடியாழ்வார் இயற்றிய திருமாலை ) 
24. குரங்குகள் மலையை நூக்கக் 

குளித்துத்தாம் புரண்டிட் டோடி 
தரங்கநீர் அடை 

அடைக்க லுற்ற 
சலமிலா அணிலம் போலேன் 
மரங்கள் போல் வலிய நெஞ்சம் 

வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் 
அரங்கனார்க் காட்செய் யாதே 
என்செய்வான் தோன்றி னேனே ! 


144 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


(நக்கீரர் இயற்றியது . பதினோராந்திருமுறை ) 
25. மற்றும் பலபிதற்ற வேண்டா மடநெஞ்சே ! 

கற்றைச் சடையண்ணல் காளத்தி - நெற்றிக்கண் 
ஆரா வமுதின் திருநாமம் அஞ்செழுத்துஞ் 
சோராமல் எப்பொழுதுஞ் சொல் . 
( நம்பியாண்டார் நம்பி இயற்றியது . பதினோரோந்திருமுறை ) 
26. என்றும் அடியவர் உள்ளத் திருப்பன : இவ்வுலகோர் 

நன்று மலர்கொடு தூவித் துதிப்பன ; நல்லசங்கத் 
தொன்றும் புலவர்க ளியாப்புக்குரியன ; ஒண்கலியைப் 
பொன்றும் கவுணியன் சைவ சிகாமணி பொன்னடியே . 

( நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி ) 
27. யானும் தானா யொழிந்தானை , 

யாதும் எவர்க்கும் முன்னோனை , 
தானும் சிவனும் பிரமனும் 

ஆகிப் பணைத்த தனிமுதலை , 
தேனும் பாலும் கன்னலும் 

அமுது மாகித் தித்தித்தென் 
ஊனில் உயிரில் உணர்வினில் 
நின்ற வொன்றை யுணர்ந்தேனே . 

( பட்டினத்தார் இயற்றிய திருவேகம்பமாலை ) 
28. கல்லாப் பிழையும் கருதாப் பிழையும் 

கசிந்துருகி 
நில்லாப் பிழையும் நினையாப் பிழையும்நின் 

அஞ்செழுத்தைச் 
சொல்லாப் பிழையும் துதியாப் பிழையும் 

தொழாப் பிழையும் 
எல்லாப் பிழையும் பொறுத்தருள் வாய்கச்சி 

ஏகம்பனே ! 
| ( பத்திரகிரியார் இயற்றிய மெய்ஞ்ஞானப் புலம்பல் ) 
29. எங்கும் பரவடிவாய் என்வடிவு நின்வடிவாய்க் 

கங்குல்பகல் இன்றியுனைக் கண்டிருப்ப தெக்காலம் ! 
மனதையொரு வில்லாக்கி வான்பொறியை நாணாக்கி 
எனதறிவை அம்பாக்கி எய்வதினி எக்காலம் ! 


11. தோத்திரமாலை 


14 


( பிள்ளைப்பெருமாளையங்கார் இயற்றிய திருவரங்கக்கலம்பகம் ) 
30. பாதியா யழுகியகால் கைய ரேனும் 

பழிதொழிலும் இழிகுலமும் படைத்தா ரேனும் 
ஆதியாய் அரவணையாய் என்ப ராகில் 

அவரன்றோ யாம் வணங்கும் அடிக ளாவார் ; 
சாதியால் ஒழுக்கத்தால் மிக்கோ ரேனும் 

சதுர்மறையால் வேள்வியால் தக்கோ ரேனும் 
போதினான் முகன்பணியப் பள்ளி கொள்வான் 

பொன்னரங்கம் போற்றாதார் புலையர் தாமே . 

( பூதத்தாழ்வார் இயற்றிய இரண்டாந் திருவந்தாதி ) 
31. யானே தவம் செய்தேன் ; ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் 

யானே தவமுடையேன் ; எம்பெருமான்! -- யானே 
இருந்தமிழ்நன் மாலை இணையடிக்கே சொன்னேன் ; 
பெருந்தமிழ னல்லேன் பெரிது . 

( பெரியாழ்வார் இயற்றிய திருமொழி ) 
32. திக்குநிறை புகழாளன் 

தீவேள்விச் சென்றநாள் 
மிக்கபெருஞ் சவைநடுவே 

வில்லிறுத்தான் மோதிரங்கண் ( டு ) 
ஒக்குமால் அடையாளம் , 

அநுமான் ! என் றுச்சிமேல்வைத் 
துக்கொண் டுகந்தனளால் 

மலர்க்குழலாள் சீதையுமே. 

( பேயாழ்வார் இயற்றிய மூன்றுந் திருவந்தாதி ) 
33. தேசும் திறலும் திருவும் உருவமும் 

மாசில் குடிப்பிறப்பும் மற்றவையும் - பேசில் 
வலம்புரிந்த வான் சங்கம் கொண்டான்பே ரோத 
நலம்புரிந்து சென்றடையும் நன்கு . 

( பொய்கையாழ்வார் இயற்றிய முதற்றிருவந்தாதி ) 
34. வானாகித் தீயாய் மறிகடலாய் மாருதமாய் , 

தேனாகிப் பாலாம் திருமாலே! -ஆனாய்ச்சி 
வெண்ணெய் விழுங்க நிறையுமே முன்னொருநாள் 
மண்ணை யுமிழ்ந்த வயிறு ! 
10 M 


146 


தமிழ் இலக்கியத் திரட்டு - 


வான் 


( மஸ்தான்சாயபு இயற்றிய மகமது நபி பாடல் ) 
35. ஆதியா யனாதி யாகி , அரும்பொரு ளனைத்து மாகி , 

சோதியாய்ச் சொரூப ஞானச் சுடரொளித் தீப மாகி , 
நீதியாய்த் திறமை யாகி , நித்தியா னந்த மாகி , 
மாதிரப் புயமு மான முகம்மதே வருகு வீரே . 
( மதுரகவியாழ்வார் இயற்றிய கண்ணிநுண் சிறுத்தாம்பு ) 
36. கண்ணிநுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப் 

பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் 
நண்ணித்தென் குருகூர் நம்பி யென்றக்கால் 
அண்ணிக்கும் அமுதூறும் என் நாவுக்கே . 

( மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் ) 
37. வானாகி மண்ணாகி வளியாகி ஒளியாகி 

ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்க் 
கோனாகி யானெனதென் றவரவரைக் கூத்தாட்டு 

கி நின்றாயை என்சொல்லி வாழ்த்துவனே . 
( மீனாட்சிசுந்தாம்பிள்ளை இயற்றிய அகிலாண்ட நாயகி 

பிள்ளைத் தமிழ் ) 
38. பொன்னே வருக ! மூவுலகும் 

பூத்தாய் வருக ! நாயேனைப் 
புரந்தாய் வருக ! வழுதியர்கோன் 

புதல்வீ வருக ! முகிற்கிளைய 
மின்னே வருக ! மெய்ஞ்ஞான 

விளக்கே வருக ! மறைநான்கின் 
விரிவே வருக ! பேரின்ப 

விளைவே வருக ! மிகுங்கருணை 
அன்னே வருக ! அகநெகுவார்க் 

கணியாய் வருக! அலர்மடவார்க் 
கரசே வருக ! உரைப்பருஞ்சீர் 

அம்மே வருக ! அழற்கரத்து 
மன்னேர் உடலம் பகிர்ந்தவிள 

மயிலே வருக, வருகவே ! 
மதமா தங்க வனத்துமட 

மானே வருக , வருகவே ! 


12. சதகச்செய்யுள் திரட்டு 


147 


( முத்தமிழ்க்கவி வீரராகவழதலியார் இயற்றிய திருவேங்கடக் 

கலம்பகம் ) 
39. ஆனாத கீர்த்தித் திருவேங் கடத்துறை அச்சுத ! நீ 
தானாதரிக்கத்துதித்தேனல் லேன் , இந்தத் தார 

ரணியில் 
மேனாளின் மானிடம் பாடிய நாச்சுத்தம் மேவுதற்கு , 
நானாசையால் துதி செய்தேன் உன் புண்ணிய நாமத்தையே . 

( வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணி ) 
-40 . அறக்கடல் நீயே ; அருட்கடல் நீயே ; 

அருங்கரு ணாகரன் நீயே; 
திறக்கடல் நீயே ; திருக்கடல் நீயே ; 

திருந்துளம் ஒளிபட ஞான 
நிறக்கடல் நீயே ; நிகர்கடந் துலகில் 

நிலையுநீ ; உயிருநீ நிலைநான் 
பெறக்கடல் நீயே ; தாயுநீ ; எனக்குப் 

பிதாவுநீ ; அனைத்து நீ யன்றோ ? 


12 
சதகச்செய்யுள் திரட்டு . 
( அம்பலவாணக்கவிராயர் இயற்றிய அறப்பளிசுர சதகம் ) 
1. வைதாலும் ஒர்கொடுமை செய்தாலு மேசீறி 

மாறா திகழ்ந்தா லுமே 
மன துசற் றாகிலும் கோணாது நாணாது 

மாதா பிதா வெனக்குப் 
பொய்யாமல் நீயென்று கனிவொடு பணிவிடை 

புரிந்து பொருள் உடலாவியும் 
புனித !உன் றனதெனத் தத்தஞ்செய் திரவுபகல் 

போற்றிமல ரடியில் வீழ்ந்து 
மெய்யாக வேபரவி உபதேச மதுபெற 

விரும்புவோர் சற் சீடராம்; 
வினைவோ , றும்படி யவர்க்கருள்செய் திடுவதே 

மிக்கதே சிகரது கடன் : 
ஐயா! பு ரம்பொடி படச்செய்த செம்மலே ! 

அணல் எம தருமை மதவேள் 
அனுதினமும் மனதில்நினை தருசதுர கிரிவளர் 
அறப்பளீ சுர தேவனே ! 


148 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


( குருபாததாசர் இயற்றிய குமரேச சதகம் ) 
2. வந்தவிவகாரத்தி லினியபரி தானங்கள் 

வருமென்றும் நேச ரென்றும் 
வன்பகைஞ ரென்றும் அய லோரென்றும் மிக்க 
வானென்றும் ஏழை யென்றும் 

(தன 
இந்தவகை யைக்குறித் தொருபட்ச பாதமோர் 

எள்ளள வுரைத்தி டாமல் 
எண்ணமுட னேலிகித புத்தியொடு சாட்சிக்கும் 

ஏற்கச்ச பாச மதமா 
முந்தவிரு தலையுஞ்ச மன்செய்த கோல்போன் 

மொழிந்திடில் தர்ம மதுகாண் ! 
முனைவீம னுடல்பாதி மிருகந்த னக்கென்று 

முன் தருமர் சொன்ன தலவோ ? 
மைந்தனென அன்றுமை திருப்பால் கொடுத்திட 

வளர்ந்தருள் குழந்தை வடிவே ! 
மயிலேறி விளையாடு குகனேபுல் வயனீடு 

மலைமேவு குமரே சனே ! 
( கோபாலகிருஷ்ணதாசர் இயற்றிய எம்பிரான் சதகம் ) 
3. பண்ணியிடும் பணிபலவே பொன்னொன்றேயாம் ; 

பாண்டத்தின் பேர்பலவே மண்ணொன்றேயாம் ; 
வண்ணமிகும் பசுபலவே பாலொன்றேயாம் 

வகையேழின் உடல்பலவே சீவனொன்றாம் ; 
நண்ணுமறு சமயங்கள் பேர்வேறல்லால் 

நாதன் நீ ஒருவனே அவர்கள் தம்மை 
எண்ணியே செயுந்தொண்டர் பூசைக்கெல்லாம் 

இரங்கிவரந் தருகின்றாய் எம்பிரானே . 
( நாராயணபாரதியார் இயற்றிய நாராயண சதகம் ) 
4. பெற்றதாய் தந்தை தன் சுற்றமே முதலான 

பெரியோரை முனிதல் வேண்டாம் ; 
பின்னொன்று முன்னொன்று பேசியே அவமான 
பேர்கொண்டு திரிதல் வேண்டாம் ; 


12. சதகச்செய்யுள் திரட்டு 


149 


உற்றவர்கள் போலவுட் பகையான வஞ்சகரை 
ஒருநாளும் நம்பல் வேண்டாம் ; 

[யில் 
ஒருவருக் கிச்சையாய்ப் பொய்சொல்லி , பின்சபை 
ஊமைபோல் நிற்றல் வேண்டாம் ; 
சற்றுமே பொறுமையில் லாதவர்கள் சண்டையில் 
தான்போய் விலக்கல் வேண்டாம் ; 
தைரியந் தனில் விக்ர மாதித்தன் என்னிலும் 
தன்னையே புகழல் வேண்டாம் ; 
மற்றொன்றும் எண்ணாது செய்ய வேண்டாம் , என்பர் : 
மணவாள நாரா யணன் 
மனதிலுறை அலர்மேலு மங்கைமண வாளனே 

! 
வாதவேங் கடரா யனே ! 

(நாராயணபாரதியார் இயற்றிய கோவிந்த சதகம் ) 
5. எடுத்தாலும் ஊறும் ; இறைத்தாலும் ஊறும் ; 

இடைநடுவே 
தடுத்தால் தடைபடு மோமணற் கேணித்தண் 

ணீரதுபோல் , 
அடுத்தாரை வாழ்விக்கும் செல்வமுண் 

டானவர் 
அள்ளிச்செம்பொன் 
கொடுத்தாற் குறைவரு மோ ! அச்சு 

தானந்த கோவிந்தனே ! 
( படிக்காசுப்புவவர் இயற்றிய தண்டலையார் சதகம் ) 
வைதிடினும் வாழ்த்திடினும் இன்பதுன்பம் 

வந்திடினும் வம்பு கோடி 
செய்திடினும் தண்டலைநீள் நெறியார்தஞ் 

செயலென்றே தெளிவ தல்லால் ,, 
மெய்தவிர அவர்செய்தார் இவர் செய்தார் 

என நாடி வெறுக்க லாமோ ! 
எய்தவர் தம் மருகிருக்க அம்பைநொந்த 
கருமமென்ன ? இயம்பு வீரே . 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


... 


.. 


அஞ்சிலே ஒன்று 
அடக்கமும் 
அடிசிற்கினியாளே 
அடைந்த மக்களை 
அத்தகுமைந்தரார் 


அரசனீ 


108 


... 


பக்கம் . 
133 உருவழிக்கும் 
116 உலகத்தீரே 
135 உலகெனுங்கொடு 
130 உற்றாயென்னும் 
120 | எங்கும்பா 
21 எடுத்தாலு மூறும் 
111 எண்ணான்கு . 
131 எண்ணிலா அரு 
147 | எண்ணிலாக் கல்வி 
103 எப்பொருள் 
103 எமக்குத் துணை 
115 எரிவிழி இலங்கை 
107 எல்லார்க்கும் பயன் 

என்றலு மிராவணன் 
135 என்று மடியவர் 
108 | என்றென் றிறைஞ்சி 
146 என்னனைய 
140 ஏக நாயகனை 
135 ஏறுமயிலேறி 
135 ஒரு பாதிமால் 

ஒரு மகவுக் 
123 ஒருமையுடன் 
142 ஒல்லும் 
110 ஓடும் பொன்னும் 
147 ) கண் காட்டும் 
88 கண்டு சீதை 
141 கண்ணி நுண் 
131 கண்ணுதற்பெரும் 
137 கத்தனார் மகிழ்ந்த 
85 கருத்தே புகுந்து 
106 கருப்பைக் 
134 கல்லாப் பிழையும் 
130 கல்லாரை 
132 கல்லைத்தான் 
114 கள்ளாமை வேண்டும் 
102 கறையிட்டுநனி 
130 கற்றதனால் 


பக்கம் ... 

104 , 
125 
138 , 
143 
144 
149 
127 ) 

19 
134 . 

61 
123 
109 . 
133 . 
109 . 
144- - 
115 

17 ) 
141 
138 . 
127 
117 
138 . 

71 
133 . 
142 
108 . 
146 . 

86 
130 
140 : 

62 
144 

83. 
127 
122 : 
121 
62 


அரவுயர்த்தோன் 
அருளது சத்தி 
அறக்கடல் நீயே 
அறங்கிடந்த 
அறத்தைவேர் 
அன்பாலின்றென்னை 
அன்னது கூனி 
அன்ன மன்னவள் 
அன்னமாவே 
ஆதிமா முடி 
ஆதியாயனாதி 
ஆதியாய் நடு 
ஆயிரத்து முந் நூற்று 
ஆரிய முதற்கலை 
ஆருயிரின் 
ஆர்கலியுலகத்து 
ஆலமாமரத்தின் 
ஆளி ஆயிரம் 
ஆனாத கீர்த்தி 
இசையா 
இம்மைக்கும் 
இரக்குந்தொழில் 
இருட்பார 
இருமொழிக்கும் 
இருவர் உயிரும் 
இருவிழிகள் 
இலக்கியமின்றி 
இல்லறமே 
இவ்வண்ணம் 
இவ்வளவிற்செல் 
இறைவர் ஞானமும் 


... 


104 


... 


... 


... 


செய்யுள் முதற்குறிப் பகராதி 


151 


+ .. 


கற்றது கை 
கற்றைக்குழல் 


காகா 


.. 


. 


... 


... 


.. 


... 


பக்கம் . 

பக்கம் . 
64 சொல்லாரும் 

134 
115 சான்னகலையின் 

105 
91 சொன்னாவில் 

136 
131 தண்டிருந்த 

116 
105 தந்தை திருமுகத்தை 106 
103 | தரித்திரம் 

118 
102 தருமந்தான 

92 
124 தருமனுயர் வேள்வி 124 
112 தருவனத்துள் 

18 
113 தழுவுறு கிளைஞர் 

132 
110 தாளாளனென்பான் 122 
122 திக்குநிறை 

145 
88 தீங்கரும் 

88 
80 தீண்டாத 

113 
118 தீதுவருக 

104 
143 துறந்தார் 

90 
111 துன்று பிணியோர் 116 
142 தூயதன் மக்கள் 

105 
105 தெய்வம் குரவன் 

122 
123 

தள்ள முதன்னவர் 107 
112 தென்புலியூர் 

132 
142 தேசும் திறலும் 

145 
136 தேடப்படும் பொருளை .. 133 
140 தறாது வனம் போய் 

131 
108 தொட்டனை 

12 
72 தால்லாண்மை 

116 
111 நகுலனிவை 

114 
114 நடுவுநின்றார்க்கன்றி 143 
119 நன்றியறிதல் 

123 
106 நன்றியிலுடலை 

120 
131 நாடு கோசல 

107 
128 நாணிலான் சால்பும் 123 
139 நாரணனென்னும் 

139 
106 நாராய் நாராய் 

127 
132 நாற்குணமும் 

102 
102 நித்தியமாய் நிர்மல 141 
120 நிலம் செய்த 

17 
124 நீ பாரதவமரில் 

115 
134 | நீராரும் கடல் 

100 


+ .. 


காசிற்ற புலமை 
காதலிருவரையும் 
காதல் கவறாட 

டல் 
காமர் கயல்புரள 
காய்தலுவத்தல் 
கானாள உனை 
கானெறி போய் 
கிளைத்தன 
குஞ்சியழகும் 
குடி செய்வல் 
குடை நிழல் 
குண்டல மோதிரம் 
குரங்குகள் 
குரவரையும் 
குலந்தரும் 
குற்றமில் காட்சி 
கொல்லான் கொலை 
கோதிலான் 
சங்கநிதி 
சந்தனமும் 
சாதிபேதமும் 
சித்திரகூட 

ம் 
சித்தி மும் 
சிந்தனை செய்ய 
சிந்தித்தபடி 
சிறியரே மதிக்கும் 
சினக்கதிர் வேல் 
சீரார்பொருநை 
சீர்பெறுமிமயச் 
சுற்றமெல்லாம் 
சங்கோலாய் 
செப்பரிய 
செம் மனத்தான் 
செயத்தகு 
செவ்வேளைப்பாலன் 
சென்றது கருதார் 


... 


.. 


+ .. 


... 


+10 


| .. 


... 


152 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


117) 


110 


... 


10 . 


... 


11 . 


பக்கம் . 

பக்கம் . 
தீர்நிலையின் 

99 மன்றிலழைத்தெனக்கு 116 
நெறியினில் யாவரும் 

107 மாசிலாக் குலத்து 
படையும் கொடியும் 135 மாயவனு மன்பன் 

115 
படைடயூற்றம் 

20 மாளா தவினை 

137 
பண்டுமின்றும் 143 மான மழிந்தபின் 

122 
பண்ணியிடும்பணி 148 மானவனறிந்தருள் 

109 
பதியிழந்தனம் பாலனை 137 முதலெழு 

83 
பல்கதிர் விரித்து 119 முந்தூர் வெம்பணி 112 
பல்லுயிரும்பல 

44 முருக விழ்க்கும் பசுந் 114 
பல்லெலாம் தெரிய 117 முன்ன மெத்தனைபேர் 

119 
பாதியாயழுகிய 

145 முன்னமோர் பொய் 124 
பாரரசர் 

99 முன்னம் நீ கூறி பவை ... 115 
பாராளக் கன்னன் 115 மேகநாதன் வந் 

109 
பாற்கடலடுத்தமீன் 120 மைக்கால முகலூர்தி 113 
புகழ் விளங்குக 133 யாதவர் குலத்தில் 

118 ) 
புரவல னீகையாளன் 136 யாவருங்களி சிறக்கவே 

133 ) 
பெறவரிது மக்கள் 134 யானும் தானாய் 

144 
பெற்றதாய் 148 யானே தவம் 

145 
பொருந்திய தேசம் 143 யுகமேழுகோடி 

69 
பொருப்பிலே பிறந்து .. 111 வஞ்சகர்பால் 

127 
பொருளிலார்க்கு 137 வஞ்சப்புறவினுடன் 124 
பொருளுணர்வார் 122 வடியேறு 

104 
பொருள் வாழி 

107 
பொன் போலும்கள்ளி ... 136 வந்த விவகார 

148 
பொன்னுடையரேனும் 105 வரதனும் 
பொன்னே வருக 146 வாகை விரிந்து 

139 
போர்வந் 92 வாழ்வாவது 

140 
மடமையேன் 121 வானாகித் தீயாய் 

145 
மண்ணாடு மன்னவரும் ..... 132 வானாகி மண்ணாகி 

146 
மதலையைப் பெறுநாள் ...... 119 வானுலகும் 

139 
மந்தரமெனத் திகழ் ...... 108 விண்ணரசர் 

103 
மலர்க்குழலாளொடும் ... 107 விரிகுழற்பைக் 

112 
மலைகண்ட தெனவென் 113 வெள்ளைக்கலை 

133 
மறலிவா 

99 வேத நூல் 
மறை முதற் 

85 வேலைகரையிழந்தால் 124 
மற்றுந் தேவியர் 107 வைதாலுமோர்கொடுமை 147 
மற்றும் பலபிதற்ற 

144 வைதிடினும் 
மன்றலிளங் கோதை 105 வையகத்தவள் 

90 
மன்றலோதி தந்த 109 வையந்து ரகம் 

130 


85 வடிவுடை 


110 


... 


24 


... 


... 


149 


... 


அனுபந்தம் -1 . 

வசனபாகத்தில் வரும் 
செய்யுட்களின் அரும்பத உரை . 


பக்கம் - 12. தொட்டனைத்து என வரும் செய்யுள் . திருக்குறள் . 

தொட்ட அனைத்து - தோண்டிய அளவாக ; கற்ற அனைத்து 

கற்ற அளவாக : 
பக்கம் -17 . நிலம்செய்த என்னனைய என வரும் செய்யுட்கள் . 

(இது முதல் 20 - ஆம் பக்கம் வரையில் வரும் விருத்தங்கள் 
யாவும் கம்பர் இயற்றிய ராமாயணத்தினின்று எடுக்கப்பட் 
டவை . ஆசிரியர் கூற்றாய் வரும் சொற்களிற் சில சந்தர்ப்பத் 

துக் கிசையச் சிறிது மாற்றப்பட்டுள்ளன .) 
நலம்- நல்வினை ; தலம்- நகர் ; கோசிகர் - கௌசிகர் - விசுவா 

மித்திரர் ; பல் நகம் - பல மலைகள் ; நகு - பரிகசிக்கும் ; வரை 
மலை ; பதும பீடம் - தாமரையாசனம் ; புகல் -- புகுமிடம் ; 
இகல் - பகை; கடந்த - வென்ற; புலவுவேல் 

- - ( பகைவர் ) 
ஊன் ( தங்கிய ) வேல் . 
பக்கம் -18 . தருவனத் துள் என வரும் செய்யுள் . தரு - மரம் 

( நிறைந்த ) ; வெருவா - அஞ்ச ; நிருதர் - அரக்கர் ; செரு 

முகத்து - போரிடத்தில் ; காத்தி - காப்பாற்று , 
பக்கம் - 19 . 
எண்ணிலா என வரும் செய்யுள் . மருமம் - மார்பு ; புண்ணில் 

ஆம் - புண்ணில் உண்டான ; புழை - துளை ; உள் நிலாவிய- 
உள்ளேயிருந்த ; துயரம் உழக்கின்றேன்- துயரம் (உற்று ) 

வருந்துகின்றேன் . 
பக்கம் -- 20 . 
படையூற்றம் என வரும் செய்யுள் . தொடையூற்றும் தேன் 

துளிக்கும் நறுந்தாரான் ஒருவண்ணம் துயர நீங்கி என்னும் 
முதலடி நீக்கப்பட்டது . படை ஊற்றம் - படைத்தொழி 
லில் மனம் பதிதல் ; பணி - கட்டளை ; புடை- ( ஒரு ) பக்கத் 

தில் ; புரந்தரன் - இந்திரன் . 
பக்கம் -24 . 
" வேத நூல் என வரும் செய்யுள் . 

திருமாலை . 

ஆதலாற் 
பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்னும் இறுதி 
யடி நீக்கப்பட்டது . 


154 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


வேட்டன என வரும் செய்யுள் . சீவகசிந்தாமணி . ஏட்டெ 

ழுத் தறிதலின்றி எள்ளற்பா டுள்ளிட்டெல்லாம் -- சூட்ட , 
ணிந் திலங்கும் வேலோய் துன்பமே மாந்தர்க்கென்றான் 
என்னும் இறுதி யிரண்டடிகள் நீக்கப்பட்டன் . வேட்டன 
விரும்பிய பொருள்களை; விழைநர் -- ( தமக்குப் ) பிரியமுள் 

ளவர் ( விழைதல்- விரும்புதல் ); மோட்டு எழில் - மிக்க அழகு . 
பக்கம் - 69 . 
யுகமேழம் என வரும் செய்யுள் . படிக்காசுப் புலவர் இயற்றிய 

தொண்டைமண்டல சதகம் . மேழி - கலப்பை ; வாகைப்ப 

தாகை - வெற்றிக்கொடி ; மகமேரு - பெரியமேரு ( மலை ) . 
பக்கம் -71 . 
ஒல்லும் என வரும் செய்யுள் . திருக்குறள் . ஒல்லும் - கூடும் ;. 

அறவினை- நல்ல காரியங்கள் ; ஓவாது- இடைவிடாமல் ; 

செல்லும் வாய் - இயலும் இடம் ; செயல்- செய்க . 
பக்கம் -83 , 85 . 
கல்லாரை முதலெழு பொருள் வாழி என வரும் செய்யுட்கள் . 

பொன்னம்பல கவிராயர் இயற்றிய பச்சையப்ப முதலியார் 
புகழ்மாலை . ஏக்கற்று - தாழ்ந்து நின்று ; சதமகன் - இந்தி 

முதல் எழுவள்ளல் - முதன்மையான ஏழுவள்ளல் 
கள் ( அவராவார் , 1. குமுணன் , 2. சகரன் , 3. சகாரன் ,- 
4. செம்பியன் . 5. துந்துமாரி , 6. நளன் , 7. நிருதி ; 
1. அக்குரன் , 2. அந்திமான் , 3. அரிச்சந்திரன் , 4. கன்னன் 
5. சந்திமான் , 6. சிசுபாலன் , 7. தந்த வக்கிரன்- இவர்கள் 
இடையெழு வள்ளல்கள் . 1. எழிலி , 2. ஓரி , 3. காரி , 
4. நள்ளி , 5. பாரி , 6. பேகன் , 7. மலையன் - இவர்கள் 
கடையெழுவள்ளல்கள்; ) முதல் எழுந்தார் - முற்காலத்தில் 
தோன்றினார்கள் ; முதல் எழாமல் - அசல் வெளிவராமல் ; 
முன் - முற்பட ; நூன் முறையே- தரும சாஸ்திரப்படியே ; பின் 

னும் - பிற்காலத்தில் ; தெருள் -- ஞானம். 
பக்கம் -85 . 

மனோன்மணீயம் 
மனோன்மணி என்பது மனஸ் + உத் + மணி எனப் பிரிந்து 

மனத்துக்குச் சிறந்த மணி எனப் பொருள் பட்டுக் குண சந்தி 
யாக முடிந்ததென அறிக . மனோன்மணியின் கதை கூறும் 
நூல் மனோன்மணீயம் எனப் பெயர் பெற்றது . ( மனோன் 
மணீயம் என்பதை ‘ மநோன்மநீயம் என்னும் வடமொழிப் 
பெயரின் திரிபாகக் கொள்வதும் உண்டு . மநோந்மநன் " 
என்பது பகைவரது மனத்தைக் கலக்குபவர் என்ற பொரு 
ளில் சிவபிரானுக்கு ஒரு பெயராம் . ஆதலின் மநோர்மரீ என் 


ரன் . 


செய்யுட்களின் அரும்பத உரை 


155 . 


பது அதன் பெண்பாலாய்ப் பார்வதி தேவிக்காகி இங்கே 

கதாநாயகிக்கு ஆயிற்று என்பர் .) 
( இந்நூல் செய்யுள் வடிவமான நாடகம் . ஆசிரியர் எழுதிய கதா 

சங்கிரகத்தில் இடையே சேர்க்கப்பட்ட செய்யுள்கள் அந் 

நாடகத்தினின்றே எடுத்தவை ) 
பக்கம் -85..மறைமுதல் என வரும் செய்யுள் சீகாளத்திப்புராணம் . 

இருமொழி என வரும் செய்யுள் காஞ்சிப் புராணம் . 
முகிழ்மதி - இளஞ் சந்திரன் - பிறை ; வேணி -- சடை ; இறைவர் 

சிவபெருமான் ; அறைகடல் -- ஒலிக்கின்ற கடல் ( சூழ்ந்த ); 

வரைப்பு -( பூலோக ) எல்லை ; உறழ் தரு - ஒப்புமையுடைய . 
இருமொழி- ( தமிழ் ஆரியம் என்னும் ) இரண்டு பாஷைகள் ; குா 

வர் - ஆசிரியர் ; இயல்- இலக்கணம் ; வாய்ப்ப - பொருந்த ; 
வழிப்படுத்தார் -- ஒழுங்கு செய்தார் ; முனிவேந்தர் - முனி 
வர்க்கரசர் ( எனத்தக்க அகத்தியர் ); இசை பாப்பும் - புகழைப் 
பரவச்செய்யும் ; ஆன்றவர் - பெரியோர் ( கல்வி கேள்விகளால் 

நிறைந்தவர் ) ; தழீ இயினார் - தழுவினார் ; நிகர் - சமம் . 
பக்கம்-- 86 . 
கண்ணுதல் என வரும் செய்யுள். திருவிளையாடற்புராணம் . கண் 

நுதல் பெரும் கடவுள் - ( முக்கண்ணில் ) ஒரு கண்ணை நெற்றி 
யிலே உடைய பெரிய கடவுள் , ( சிவன் ) ; கழகம் - கல்விச்சங் 
கம் ; பண் உற -- தகுதி பொருந்த ; ஆய்ந்த - ஆராய்ந்த ; பசும் 
தமிழ் - அழகிய தமிழ் மண்ணிடை - பூலோகத்தில் ; எண்ணி 

டைப்பட்ட- நினைக்கும்படியாக , 
பக்கம் -- 88 . 

‘ குடிசெய்வல் என வரும் செய்யுள் . திருக்குறள் . 
குடிசெய்வல்- குடித்தனத்தை (உயர்வு பெறச் ) செய்வேன் ; மடி 

தற்று - ஆடையை இறுகக் கட்டிக்கொண்டு ; முந்துறும்- 
முன் வரும் . 

* தீங்கரும்பு என வரும் செய்யுள் . நாலடியார் . 
தீம்- இனிமையான; திரள் கால் -- திரண்ட தாள் ; உளை அலரி- 

( குதிரை முதலியவற்றின் ) பிடரிமயிர் போன்ற ) பூ ; இழந்த 
ஆங்கு - இழந்தாற்போல . ( கரும்பு இனியதானாலும் 
பூவுக்கு இனிய வாசம் இல்லை.) 

‘ இசையாது என வரும் செய்யுள் . திருக்குறள் . 
சையாது - (எளிதில் ) முடியாது ; ஓர் ஆற்றால் - ஒருவகையா 
லும் ; அசையாது-தளராமல் . 


அதன் 


156 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


பக்கம் -90 . 
துறந்தார் - முனிவர் ; முற்றும் துறந்தார் அல்லர் - ( ஆசை ) முழு 

வதும் நீங்கியவர்கள் அல்லர் ; வறிதே - சும்மா ; மனோகர 
மான- இன்பமான ; சினகரம்- கோயில்; உய்ப்பினும் - 

சேர்த்தாலும் ; முசிப்பு-மெலிவு . 
பக்கம் -91 . 
வாயசம் - காக்கை ; கா - காப்பாற்று . வாயசம் கரைந்து வந்தன 

எனக் கொள்க . பால் பகா அஃறிணைப் பெயராதலால் 

பன்மை வினை கொண்டது . 
பக்கம் -- 99 . 
நீர் நிலை என வரும் செய்யுள் . நீர் நிலை - தடாகம் ; கரி - யானை ; 

விளிக்க - கூப்பிட ; ஆர் - நிறைந்த ; அளக்கர் - கடல்; பிற 
கிடல்- மறைதல் ; பெருந்தகை-பெருந்தன்மை . இச் செய் 

யுளிற் சுட்டப்பட்டகதை கஜேந்திரமோக்ஷம் எனப்படுவது . 
பாரரசர் என வரும் செய்யுள் . பார் அரசர்- பூமியை (ஆளும் ) 

அரசர், இங்கே ( துச்சாதனனாதியோர் ) ; தெரிவை- பெண் ; 
சிதைவு- ( மான ) பங்கம் ; உறுதி - மனோதிடம் . இச் செய்யு 
ளிற் சுட்டப்பட்ட கதை துரோபதை வஸ்திராபஹரணம் 

எனப்படுவது . 
" மறலி என வரும் செய்யுள் . மறலி - யமன் ; வெறிகழுமி - ( மன ) 

வெறி மிகுந்து ; பொறி - அறிவு; விரவுதல் - சேர்தல் . இச் 
செய்யுளிற் சுட்டப்பட்ட கதை மார்க்கண்டன் என்றும் பதி 
னாறாக வரம் பெற்றது . 


அனுபந்தம் -2 . 
செய்யுள் பாகத்தின் 
அரும்பத விளக்க உரை . 


1. தமிழ் 
பக்கம் -- 100 . 
1. நீர் ஆரும் - நீர் நிறைந்த ; நிலமடந்தை - பூமிதேவி ; எழில் 

அழகு ; சீர் ஆரும் - சிறப்புப் பொருந்திய ; வதனம் 
முகம் ; திகழ்- விளங்குகின்ற; பிறைநுதல் - பிறை ( போன்ற ) 
நெற்றி ; நறும் திலகம் - வாசனைப்பொட்டு ; தெக்கணம் - தெ 
க்ஷண தேசம் ( தென்னிந்தியா ); அணங்கு - தெய்வப்பெண் . 
2. அளித்து- காப்பாற்றி ; துடைக்கினும் - அழித்தாலும் ; ஓர் 
எல்லை அறு - ஒரு வரம்புக்கு உட்படாத ; களிதெலுங்கு - 
இன்ப ( ஓசையுடைய ) தெலுங்கு ; ஆரியம்- சமஸ்கிருதம் ; சீர் 
இளமைத்திறம் -சிறப்புடைய இளமைத் தன்மை . வியந்து . 

ஆச்சரியப்பட்டு . 
( தரவு , தாழிசை , தனிச்சொல் , சுரிதகம் என்பன கலிப்பாவின் 
உறுப்புகள் . முன்னே தரப்படுவது தரவு . தாழ்ந்த ஓசை பெற்று 
வருவது தாழிசை. சுருங்கி முடிவது சுரிதகம் .) 

கரையற்ற கடலைக் குடித்த அகத்தியர் உனது கரை 
யைக் காண ஓர் ஆசிரியரைத் தேடினாரென்றால் சகரர் தோண் 
டிய அக் கடலை உனக்கு உவமானமாகச் 

சொல்வது புகழ் 
ஆகுமோ ? ஆகாது எ 

ஆகாது என்பது கருத்து . 
தொடுதல் - தோண்டுதல் . சகரர் என்னும் சக்கரவர்த்தி 
பாதாளம் செல்லத் தோண்டிய பெரும்பள்ளமே கடலாயிற்றென் 
பது புராணகதை . அகத்தியர் சிவபிரானிடத்தும் முருகக் கடவு 
ளிடத்தும் தமிழ் கற்றார் என்பது ஐதீகம் ; அவலோகித முனிவர் 
பாற் கற்றார் என்பர் ஜைனர் . குடத்திலிருந்து தோன்றியதால் 
அகத்தியர் குடமுனி எனப் பெயர்பெற்றா ரென்பர் . 

தமிழைக் கடல் என்பது பொருந்தாது ; அது கடலினும் 
பெரிதாமென்பார் கடலினது சிறுமை காட்ட்த் தொடுகடல் என் 
றும் , குடத்துள் அடங்கியிருந்தவர் வயிற்றுள் அடங்கிய தென்பது 
படக் குடமுனி குடித்த கடல் என்றும் கூறினார் . குருநாடிக் 
கரைகண்டார் என்னாமல் கரைகாணக் குருநாடினார் என்றதால் 
அகத்தியரும் தமிழ்க் கரை கண்டவர் ஆகார் என்பது தொனிப் 
பது காண்க . 


158 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


. 


உ , ஒரு பிழைச்காகச் சிவபெருமான் முன் ஒரு காலத்தில் 
பேச்சொழிந்து விழிப்பாராயினார் என்றால் உனது இலக்கணம் 
அறிதற்கரியது என்று சொல்லுவதும் ஆச்சரியமாமோ ? 

ஆகாது 
என்பது கருத்து . 

சிவபெருமான் பாடிய ஒருபாடலுக்கு நக்கீரர் என்னும் புல 
வர் குற்றங் கூற இறைவர் கோபித்துத் தம் நெற்றிக்கண்ணைத் 
திறந்து அவரை அடக்கத் தொடங்கினார் என்பது புராணகதை . 
நெற்றிக்கண்ணைத் திறந்ததை , கேள்விக்குப் பதில் சொல்ல முடி 
யாமல் விழித்ததாகப் பொருள்படும்படி அமைத்திருக்கும் திறத் 
தைக் கண்டு கொள்க . செந்தமிழ்ப் பரமாசிரியர் எனப்படும் அகத் 
தியர்க்கு ஆசிரியரான அரனாரே உனது இலக்கண அமைதியை 
அறியாமல் விழிப்பாரானால் உன் இலக்கணம் மிகவும் அருமையா 
னது என்பது ஆச்சரியமா என்றார் . 

ஈ . நான்கு வேதங்களையுடைய ஆரிய பாஷை தோன்றுவ 
தற்கு முன் உலகமுழுவதும் உன்னுடையதாயிருந்த தென்றால் 
பழைய பாஷையாகிய நீ ( கடவுளைப் போல ) ஆதியந்தம் இல்லா 
தாய் என்று சொல்வது ஆச்சரியமாகுமா ? ஆகாது என்பது கருத்து . 

சதுமறை ஆரியம் என்பதற்கு , சதுமறையும் அதையுடைய 
ஆரியமும் என உம்மை விரித்தும் பொருள் கொள்ளலாம் , 

ஆரிய பாஷை பிரபலப்படு முன் தமிழ்போன்ற ஒரு மூல 
பாஷை ஐரோப்பாவிலும் ஆசியா கண்டத்திலும் பரவியிருந்த 
தென்பது , பல பாஷைகளையும் கற்றுணர்ந்த ஆங்கிலேய பண்டித 
ரின் துணிபு என்பது ஆசிரியர் எழுதிய விளக்கக் குறிப்பு . பிற் 
காலத் தாராய்ச்சிகளும் இத் துணிபை வலியுறுத்துகின்றன . 

நான்கு எனப் பொருள் படும் சதுர் என்னும் வடமொழி சது 
முகன் என்பதிற் போல , சது என நின்றது . 

வேதம் அனாதி என்றல் வழக்காதலால் , அதனையுடைய ஆரிய 
பாஷையும் அனாதியாதல் சொல்லாமே அமையும் . அவ்வாரிய 
பாஷைக்கும் முற்பட்டனை நீ என்றால் உன்னை அனாதியென்றல் 
ஆச்சரியமா என்றார் . முது மொழியாகிய நீ அனாதியெனப் 
படுவை என்றதால் , முதுமொழி யென்றல் தமக்கு உடம்பாடாத 
லும் அனாதி யென்றல் வழக்காதலும் குறிப்பித்தார் . ஆதியற்றது 
அனாதி ; பாஷைகளெல்லாம் தோன்றி வளர்ந்தனவே யாதலால் 
எதுவும் ஆதியற்றதாகாது ; ஆதியற்றதென்றல் உபசார வழக்கு 
முதுமொழி யென்றலே பொருளுடையதாம் எனத் தம் துணிபு 
கூறினார் . சகமுழுதும் ஆதிகாலத்தில் உனதாக வாழ்ந்த நீ இப் 
பொழுது ஆதரவற்ற அனாதி என்று உரைக்கப்படும் நிலையில் 
நிற்கின்றனையே இஃதென்ன ஆச்சரியம் ! எனத் தமிழின்தற்கால 
நிலையை நினைந்து வருந்தும் தொனியும் உளதாதல் காண்க 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


159 


வைகையாற்றின் நீர்ப் பெருக்குக்கு எதிர்த்துச் செல் 
லும்படி விடப்பட்ட ஒரு சிறு ஏடானது , காலமாகிய வெள்ளம் 
உன்னை அகப்படுத்தாத காரணத்தைக் காட்டுவதோர் அடையாள 
மேயாம் . வேகவதி - வைகைநதி . காத்தல் -- ஒளித்தல் . 

மதுரையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் விட்ட ஏடு - 
நீரோட்டத்தை எதிர்த்துச் சென்றதென்பது புராணகதை . ஆற்று 
வெள்ளத்தில் மெய்ப்பொருளுடைய ஏடு அழியாமல் முன்வந்தது 
காலந் தியில் தமிழ் அழியாமல் முன்வந்ததற்கு அறிகுறிபோல்வ 
தாயிற்று . 

ரு . சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபிரான் உனது 
( தமிழுக்குரிய ) திருவாசகம் என்னும் நூலில் ஒருபிரதி எழுதி 
வைத்துக்கொண்டது கற்பாந்த காலத்தில் தமக்கு நேரும் தனி 
-மைப் பொழுதைக் கழிக்க வன்றோ ? ஆம் என்பது கருத்து . 

கடையூழி -ஊழிக்கடை . ஊழி - கற்பகாலம் , உடையார் - அண் 
டபிண்ட சராசரங்களையெல்லாம் தமக்கு உடைமையாகக் 
கொண்ட தலைவர் . 

சிவபெருமான் ஓர் அந்தணராகவந்து மாணிக்கவாசகர்பாடிய 
திருவாசகத்தை அவர்பால் கேட்டு எழுதிக்கொண்டனர் என்பது 
புராணகதை . அறிவாற் சிறந்த மேதையோர்க்குத் தனித்திருக்குங் 
காலையில் உற்றதுணையாவது உயர்ந்த நூல்களேயாதலின் , சிவ 
பெருமான் தமது தனிமை கழிக்கத் தெரிந்தெடுத்த நூல் திரு 
வாசகமென்றார் . 

சு . தகுந்த இடத்தில் விரிந்து விளங்குவதான சங்கத்தாரது 
சிறிய பலகையானது மிகுந்த அழகுசிறந்த உனது உண்மையான 
சரித்திரத்துக்கு ஓர் அறிகுறியாம் . 

இலகுதல் -இலங்குதல் - விளங்குதல் . வியஞ்சனம் - அறிகுறி . 

சங்கப் பலகை தக்க புலவர்கள் வந்தால் ஒருமுழம் வளர்ந்து 
இடங்கொடுத்தது என்பர் . தமிழ்மொழி தன்னைக் கற்பாரும் 
ஆதரிப்பாரும் உண்டான காலத்தில் விரிந்து விளங்கியும் மற்றைக் 
காலத்துச் சுருங்கிக் குறைந்தும் வந்துள்ள சரித்திர உண்மையை 
நோக்கி அவ்வுண்மைக்குச் சங்கப்பலகையை உவமித்தார் . இங்க 
னம் காலத்துக் கேற்றவாறு சுருங்கிக் குறைந்தும் விரிந்து விளங்கி 
யும் வருவதன்றி அழிவதில்லை யென்பது தொனிக்கும் . 

எ . வடமொழி தென்மொழி எனப்படும் ( கலைமகளின் கண் 
கள் இரண்டனுள் ( வடமொழியே சிறந்ததென்று ) அக்கிரமவாதம் 
செய்யத் தொடங்குவோரே கிழக்கு மேற்கறியாதவர்கள் . 

கண்ணிரண்டும் ஒன்றையே காணும் என்பது பற்றி இரண்டும் 
சமமெனக் கொள்வார் கொள்க . அவ்வாறன்றி வடமொழியே 
சிறந்ததென்று எவரேனும் குதர்க்கம் கூற வந்தால் , யாம் அவரை 


160 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


மறுத்துத் தென்மொழியே சிறந்ததென்று நாட்டுவேம் . எவ்வா 
றெனின் , திசைகளிற் சிறந்த கிழக்கு நோக்கிக்கலைமகளிருந்தால் 
அவள் வலப்புறவிழி தென் திசையைச் சார்ந்திருக்கும் . வலம் 
இடம் என்பவற்றுள் வலந்தானே சிறந்தது , ஆதலின் தென்மொ 
ழியே சிறந்ததாம் . உத்தமமான கிழக்குத்திசையே முகமாகக் 
கலைமகளிருக்கில் அவள் வலப்புறவிழி தென்புறமாக இருக்கும் 
என்பதுபற்றி , வலவிழி தென்மொழியெனக் கற்பனையாகக் 
கூறப்பட்டது என்பது நூலாசிரியர் குறிப்பு. இதனையே அடு 
த்த இரண்டு தாழிசைகளுக்கும் கொள்க. கிழக்குமேற்கறியாத 
வர் என்பதனைத் தெற்கு வடக்கறியா தவர் என்னும் வழக்கோடு 
ஒப்பிடுக , கிழக்கு மேற்கு என்பன கீழ் மேல் எனவும் பொருள் 
படுமாதலால் கீழ்மை மேன்மை அறியாதவர் என்னும் பொருளும் 
தொனிக்கும் . 

அ . சிறப்புடைய கலைமகளுக்கு இரண்டு பாஷைகளும் இர 
ண்டு கண்களானால் ( அவற்றுள் ஒன்றெனக் ) கூறப்படும் வடமொ 
ழியை வலக்கண்ணாகக் கொள்வார்கள் கீழ்த்திசையின் பெருமை 
யறியாதவர்களே யாவர் . 

வீறு - சிறப்பு . 

குண திசை-கீழ்த்திசை. நன்மையானவழி என்பது தொனி ” 
என்பது நூலாசிரியர் குறிப்பு . தொனிப்பொருட்கு தசை என் 
னும் வடமொழி திசை எனத் திரிந்ததாகக் கொள்க . 

கலைமகள் தனக்குரிய கிழக்குத் திசையை நோக்கி நிற் 
கையில் அவளதிரு கண்களில் வலக்கண் தென்மொழி யென்று 
அறியார்களோ அறிவுடையார் ? 

“ பூர்வதிசை-கீழ்த்திசை . பழையநிலைமை என்பது தொனி 
என்பது நூலாசிரியர் குறிப்பு . 

மதியாரோ - பாராட்டாரோ எனினுமாம் ; பாராட்டுவார் என் 
பது கருத்து . 
க 0 . பத்துப்பாட்டு முதலிய 

சங்கத்தமிழ் நூல்களிலே 
கருத்தூன்றியவர்கள் எத்துணையும் பொருளிலக்கணத்துக்குப் 
பொருந்துவதல்லாத ( வடமொழி ) வருணனைகளைச் சிறப்பாகக் 
கொள்வார்களோ ? கொள்ளார்கள் என்பது கருத்து . 

பொருளிலக்கணம் தமிழ் மொழி ஒன்றில் மட்டுமே சிறந்து 
காணப்படுவதை இங்கே குறிப்பித்தார் . பத்துப்பாட்டு முதலிய 
சங்க இலக்கியங்களில் இயற்கை வருணனை நிறைந்திருப்பதையும் , 
வடமொழி இலக்கியங்களில் பெரும்பாலும் உயர்வு நவிற்சியே 
மிகுந்திருப்பதையும் சுட்டிக் கூறியதுமாகும் . 

கக . திருவள்ளுவ நாயனார் செய்த திருக்குறளை ( ஐயம் திரு 
புகளாகிய ) குற்றமில்லாதபடி நன்றாக அறிந்தவர்கள் மனுதரும 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


161 


சாஸ்திரம் முதலிய , ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு நீதியாக 
உள்ள , நூல்களை ( ச் சிறப்பாக ) எண்ணுவார்களோ ? எண்ணார்கள் 
என்பது கருத்து . 

மறு - குற்றம் . உள்ளுதல் -- எண்ணுதல் . 

திருக்குறள் எல்லாச் சாதிக்கும் பொதுவாக ஒழுக்கம் கூறுவ 
தும் மனுஸ்மிருதி முதலியவை ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு 
வகையாக ஒழுக்கம் கூறுவதும் கண்டறிக . 

கஉ . மனத்தை உருக்கி அறியாமையைப் போக்கும் திருவாச 
கத்தில் ஈடுபட்டவர்கள் , கனம் என்றும் சடை என்றும் ( பலவாறு 
வடமொழி வேதத்தை ) உருவிட்டுக் கண்மூடி ஆரவாரிப்பார் 
களோ ? ஆரவாரியார் என்பது கருத்து . 

மலம் - அறியாமை காரணமாக உள்ள ஆணவம் , மாயை , கன் 
மம் என்னும் மும்மலங்கள் . மாண்டோர் - மாட்சிமைப் பட்டவர் 
கள் என்றாயினும் மீளாமல் ஆழ்ந்தவ ரென்றாயினும் கொள்க . 
முன்னதற்குப் பகுதி மாண் , பின்ன தற்குப் பகுதி மாள் . 

சங்கிதை , பதம் , கிரமம் , ஜடை , கநம் , வருணக்கிரமம் 
லியன வேதலக்ஷணங்கள் ; அவற்றுள் ஜடை கநம் என்பன 
வேதத்தை மொழிமாற்றி உருவிட்டுக் கூறும் வகைகள் . இவை 
யெல்லாம் வேதத்தின் மூலபாடம் ஒருசிறிதும் எக்காலத்தும் பிற 
ழா திருத்தலை நோக்கி ஏற்பட்டனவே யன்றிப் பொருட்பயன் 
கருதி அமைந்தனவல்ல . கனஞ்சடை- வேதத்தை உருவிடும் 
விகற்பங்கள் என்பது நூலாசிரியர் குறிப்பு . 

கண்மூடிக் கதறுதல் என்பது உருவேற்றும் ஊக்கத்தில் 
கண்ணை மூடிக்கொள்ளுதலையும் வேத கோஷஞ் செய்தலையும் 
குறிக்கும் . பொருள் உணர்ச்சி யின்றிக் குருட்டுத்தனமாய்க் கூச்ச 
லிடுதல் என்ற அர்த்தமும் தொனிக்கும் . 

என ஆங்கு - என்று இவ்வாறாக . 

நிற்புகழ்ந்து -- உன்னைப் புகழ்ந்து ; பழம் பணி- பழைய ஆப 
ரணம் ( இங்கே பழைய இலக்கிய இலக்கணங்கள் ); புதுப்பணி 
புது ஆபரணம் - ( இங்கே புதுவகை நூல்கள் ); குயிற்றி -- செய்து ; 
கடையேன்- ( காலத்தாற் ) பிற்பட்டவன் , தாழ்வுடையவன் என 
இருபொருள்படும் ; கொடு மலையாளம்- கொடுந்தமிழ் நாட்டிற் 
சேர்ந்த மலையாளம் ; ஆசிரியர் மலையாள நாட்டுள்ள திருவநந்த 
புரத்தில் வசித்தமையால் இவ்வாறு கூறினர் ; என் நாடும் செந்தமிழ் 
க்குரிய தன்றெனச் சாதுரியமாக அவையடக்கம் கூறியது மாம் . 
மேய - உண்டான ; மீக்கொள -- மிகுதியாக ; இழைத்த - செய்த ; 
வெள்ளியது- வெள்ளியாலாகியது ,பொருட்செறிவற்று வெள்ளை 
யானது என இருபொருள் படும் ; ஒள்ளிய - பிரகாசமுடைய ; கொள் 
மதி - கொள் ; மதி - முன்னிலையசை : மதிகொள் என மொழிமாற்றி 


11 M 


162 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


தளை 


நல்ல 


கண் ; 


மதியில் ஏற்றுக்கொள் என உரைப்பினும் ஆம் . குறி- பிரதா 
னம் ; குறித்து- மனம் பற்றி . 
M M இக் கலிப்பா , தமிழ்த் தெய்வவணக்கமாக நூன் முகத்தே ஆசி 
ரியராற் கூறப்பட்டது . 

2. நளவெண்பா. 
பக்கம் - 102 . 
செ -1 . காமர் கயல்- அழகிய கயல் மீன்கள் ; காவி முகை 

நீலோற்பல அரும்புகள் ; நெகிழ - மலா ; செந்தேன் 
அவி 

தேனோடு கூடிய கட்டுத் தளர; நாட்டம் 
தகைமைத் 

- தன்மையை உடையது . 
செ -2. நால் குணம்- (நாணம் , மடம் , அச்சம் , பயிர்ப்பு என்னும் ) 

நான்கு குணங்கள் ; நால் படை- ( தேர் , யானை , குதிரை, 
காலாள் என்னும் ) நான்கு படைகள் ; ஐ புலன் - ( சுவை ,ஒளி , 
ஊறு , ஓசை , நாற்றம் என்னும் ) ஐந்து புலன்கள் ; அமைச்சு - 
மந்திரி ; ஆர்க்கும் -- சப்திக்கும் ; அணி -- அழகிய ; வதனம் மதி 

குடை - முகமாகிய சந்திரவட்டக் குடை . 
செ -3. கொல் - இங்கே வினாப்பொருளைக் குறிக்கும் . இயம் 

பும் --- சொல்லும் ; கொல்யானை- ( பகைவர்களைக் ) கொல்லும் 

( ஆற்றலையுடைய ) யானை . 
செ -4 . தண் அளியான் - குளிர்ச்சியான கிருபையுடையவன் ; 

வாங்கும் - இழுக்கும் ; தடம் - விசாலமான ; மேல் நிலம் - 
மேல் உலகம் ( தெய்வலோகம் ); நால் நிலம்- ( குறிஞ்சி , 
முல்லை , மருதம் , நெய்தல் என்னும் ) நான்கு ( பகுப்புகளு 

டைய ) பூமி . 
பக்கம் -103 . 
செ -5 . கிடந்த- தங்கிய ; மறம் - வீரம் ; செம்கண்மால் - செவ் 

விய கண்களையுடைய விஷ்ணுமூர்த்தி ; அம்கண்மா ஞால 

த்து - அழகிய இடம் அகன்ற பூமியிடத்து ; அவற்கு - அவனுக்கு . 
செ -6 . விண் அரசர் - தேவலோகத்து அரசர் ; வெள்கி - வெட்க 

முற்று ; கண் அகல் - இடம் அகன்ற ; வல் மாலை -- வலிய 
மயக்கம் ( பொறாமை ) ; சூட- பொருந்த ; வயம் - வலிமை ; 
பொன்மாலை- பொன்னாலாகிய ( மண ) மாலை ; பொன் 

இலக்குமி ( போன்ற தமயந்தி ) . 
செ -7 . கவறு - சூது ; போதில்-( தாமரை)மலரில்; வைகும்- தங்கும் . 
செ -8 . வேர்கல்லும்- வேரோடு பேர்க்கும் ; மறம்- கோபம் . 
பக்கம் - 104 , 
செ -9. வண்மை திரு --ஈகையாகிய செல்வத்தை ; மருவும் -சினே 

கிக்கும் ; பொருவரோ - ஆடுவரோ ( பொருதல் -- யுத்தஞ் செய் 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


163 


தல் . சூதாட்டமும் அப்படிப்பட்டதாதலால் சூது பொருவ 

ரோ எனப்பட்டது ); தக்கோர் - யோக்கியர் ; புரிந்து -விரும்பி . 
செ -10 . வரால்- ஒருவகை மீன் ; மேதி- எருமை ; கனன்று 

கோபித்து . 
செ -12 . வேலை -சமுத்திரம் ; நெறி பிறழ்ந்தால்- (சத்தியமான ) 

மார்க்கத்தினின்று தவறினால் ; நடு- நடுவு நிலைமை ( நியாயம் ) ;; 

சீலம்- நல்லொழுக்கம் . 
செ -13 . வடி ஏறு கூர் இலை வேல் - வடித்ததும் , இடிபோன்ற 

தும் , கூர்மையானதும் , இலைபோன்றதுமான வேல் . 
பக்கம் -- 105 . 
செ -- 14 . மன்றல் இளம் கோதை -கலியாணம் ( செய்துகொண்ட ) 

இளம் பெண் , (தமயந்தி ); இருத்துமோ- இருப்போமா . 
செ -15 . தூய - பரிசுத்த ( ரான ); புலர்ந்து - வாடி . 
செ -16 . ஏதம் - துன்பம் ; தாமம் புனை வாளை- ( தனக்கு ) மாலை 

சூட்டியவளை . 
செ -17 . கோ காதலனை - மேன்மையான கணவனை ; நோக்கால் 

கண்ணால் ; மழைபொழியா- (கண்ணீர் ) மழையைப்பொழிந்து . 
செ- 18. இன் அடிசில் - இனிய சோறு ; புக்கு அளையும் - புகுந்து 

துழாவும் . 
செ- 19. குறுகுதலை கிண்கிணி - சிறு தலைகளுடைய சதங்கை ; 

கோமக்கள் - சிறந்த குமாரர்கள் . 
பக்கம் -- 106 . 
செ -20 . சினம் கதிர் - உக்கிரமும் பிரகாசமுமுள்ள ; மாற்றம் - 

சொல் . 
செ -21 . எழில்- அழகிய ; கோல - அழகுள்ள ; காதலர் -- அன்பு 

டையவர்( இங்கே குழந்தைகளைக் குறிக்கும் ;) ஏதிலர் - அந்நியர் . 
செ -22 . பயந்தாள் - பெற்றவள் ; இந்து - சந்திரன் . 
செ -- 23 . மறையோன் - பிராமணன் ; கோமைந்தன் -- ராஜகுமா 
ரன் ; இளைய கோதை - இளையபெண் ( ராஜ குமாரி ) . 

3. இராமாயணக் கருப்பொருள். 
பக்கம் -- 107 . 
செ -1 . மாந்தி - பெரிய ஆறு ; புனல் - நீர் ; திண்கொடி - உறுதி 

யான கொடி ; இறைவன் - அரசன் ; தேடு வண் புகழ் - தேடிக் 

கொண்ட தர்மகுணமும் கீர்த்தியுமுடைய . 
செ -2 . சொற்ற - சொன்ன ; பிறங்கு - விளங்குகின்ற; எற்று 

(பகைவர்களை ) எதிர்க்கின்ற; இளையவன் - இங்கே சத்ருக்க 
னைக் குறிக்கும் . 


164 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


செ -3 . மன்னி- (உள்ளம் ) நிலைபெற்று ; முள் எயிறு - முள்ளைப் 

போன்ற பற்களையும் ; ஆய் இதழ் - குற்றமற்ற இதழ்களையும் 
( உடைய ) ; மூவரையும் - ( ஊர்மிளை , மாண்டவி , சுதகீர்த்தி 
என்னும் ) மூவரையும் ; வெள் இலை வேலவர் - வெற்றிலை 
போன்ற ) வேலைத் தாங்கியவர்கள் ( இலக்ஷ்மணர் , பரதர் , 

சத்ருக்நர் ) 
செ -4 , நெறி - வழி ; எறி - பகைவர்களை ) வெட்டுகின்ற ; சுடர் 
ஆர் மழு 

வேந்தன் - பிரகாசம் பொருந்திய மழுவாயுதத்தை 
யுடைய தலைவன் ( பரசுராமன் ); குறியவன் ஆகியவன்- குட் 
டையனாக ( வாமனாவதார ) வடிவெடுத்தவன் (விஷ்ணு 

இராமன் ). 
செ -5 . கன்னல் மொழி குயில் - கரும்பின் ( சுவையைப்போன்ற 

இனிய ) சொல்லையும் குயிலின் ( குரலைப்போல் இனிய குரலை 

யும் உடைய ) . 
செ -6 . இடுகழல் - (வீரகண்டை ) தரித்த பாதங்களையுடைய ; 

நெடில்படு - விசாலமான ; சீரை - மரவுரி ; மீபுகுது என்பதில் 

மீ இசைநிறைக்க வந்தது . நீ புகுது என்பதும் பாடம் . 
செ -7 . அலக்கண் - துன்பம் ; நலக்கு உறு ( நலம் + கு + உறு) 

( பாவத்தைப் போக்குவதாகிய ) நன்மைக்குப் பொருந்திய ; 
( நலக்குரு என்று பாடங்கொண்டு ( நலம் + குரு) நன்மையும் 
தலைமையுமுடைய என்று பொருள் கொள்வதுமுண்டு); நறும் 

கரை- ( புஷ்ப ) வாசனை ( வீசும் ) கரை ; மேயான் - சேர்ந்தான் . 
பக்கம் -108 . 
செ -8 . அத்தன் - தந்தை ; வித்தகம் - ஞானம் ;உய்த்தல் -அனுப்பல் . 
செ -9. ஏதம் இன்றி - வருத்தம் இல்லாமல் ; பாதுகம் - பாதரட்சை . 
செ -10 . அண்டர்கோன் - தேவர் தலைவன் ( இராமன் );ஒண்தொடீ 

இளையோய் - பிரகாசிக்கும் வளையலை அணிந்தோய் (சீதா!) 

இளையவனே ( இலட்சுமணா ! ) . 
செ --12 . மந்தரம் என திகழ் - மந்தரமலை என்று சொல்லும் படி 
விளங்கிய ; கா 

களேபரம் - உடல்ல் ; இந்திரன் மகன் - வாலி ; 
அம் - அழகிய. 
பக்கம் - 109 . 
செ -13 . இலங்கைமாதேவி -- இலங்கணி என்பவள் ; அரக்கர் 

ராக்ஷதர் ; தெரிவை - பெண் ( இங்கே சீதை ) ; அரிமலர்- வண் 

டுகள் ( மொய்க்கும் ) மலர்களை ( யுடைய ); ஆழி - மோதிரம் . 
செ -14 . மானவன் - பெருமையுடையவன் ( இங்கே இராமன் );மதுர 

மாமணி- ( கண்ணுக்கு ) இனிமை (தருகின்ற) சிறந்த ( சூடா ) 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


165 


மணி ; ஏகல் தீது எனா- போதல் நல்லதன்று என்று ; மாருதி - 

அனுமான் ; பொழில் - சோலை ; வாட்டினான் - அழித்தான் . 
செ -15 . மேகநாதன்- இந்திரஜித்து ; ஞான நாதன்- அனுமான் ; 

ஓகை - உவகை - சந்தோஷத்துக் குரிய ; உருத்து எழா 

கோபித்து எழுந்து ; அங்கி- நெருப்பு ; எரித்திர் - எரியுங்கள் . 
செ -16 . மன்றல் ஓதி- ( இயற்கை ) மணம் ( வீசும் ) கூந்தலை 

யுடையவள் - (சீதை ) ; நல்கி - கொடுத்து ; என் றின் மைந்த .- 
சூரிய புத்திரனே ; பதாதி - காலாட்சேனை ; திரைப்புறத்து 

அலைகள் ( வீசும் கரை ) யோரத்தில் . 
செ -17 . அடுவன்- கொல்லுவேன் ; துணை - மந்திரிகள் . 
பக்கம் -110 . 
செ -18 . அடர்த்தான்- எதிர்த்தான் ; பொர - யுத்தம் செய்ய . 
செ -19 . கேடிலன் - அழிவில்லா தவன் ( இராமன் ) ; விளைத்தது 

விளையச் செய்தற்குக் காரணமான ) ; விரிஞ்சன் மாப்படை - 

பிரமாஸ்திரம் (விரிஞ்சன்- பிரமன் ) ; உளை - வருந்து . 
செ -20 வரதன் - வரங்களைத் தருபவன் ; வான் முறை-( நட 

ந்த ) வரலாறு ( யாவும் அறிவிக்குமாறு ) ; அரிமலர் குழலினாள் 
வண்டுகள் ( மொய்க்கும் ) மலர் . ( அணிந்த ) கூந்தலையுடைய 
வள் - சீதை . 

4. பாரதம் . 
பக்கம் -- 111 . 
செ -1. மலை - (பொதிய ) மலை ; தென்னன் - பாண்டியன் ; என 

மருப்பு - பன்றிக்கொம்பு ; பாவை - பெண் ( இங்கே பூமியைக் 

குறிக்கும் ) . 
செ -2 . அரவுயர்த்தோன் - பாம்பு ( க்கொடியை ) உயர்த்தியவன் 

துரியோதனன் . 
செ -3 . குரவர் - பெரியோர் ; கிளைஞர்- பந்துக்கள் ; துணைவர் - 

சகோதார் ; அரவம் நெடும் கடல் ஆடை அவனி - ஆரவார 
முடைய பெரிய கடலை ஆடை ( யாகவுடைய ) பூமி ; காவு 
உறையும் - வஞ்சனை உள்ள ; முனி - இங்கே சஞ்சயமுனி 
வரைக் குறிக்கும் ; பலம் , மூலம் , சாகம் நுகர்ந்து பழம் , 

கிழங்கு , இலை (இவைகளை ) உண்டு .. 
பக்கம் -112 , 
செ -4 . கோதிலான் - குற்றமில்லாதவன் ( இங்கே இது தரும் 

ரைக் குறிக்கும் ) ; மோது அமருக்கு இளைத்து - தாக்கிச் ( செய் 
யும் ) போருக்குப் பின்வாங்கி ; மொய்த்த - அடர்ந்த; முடுகி 
விரைந்து ; வஞ்சினம் - சபதம் ; நிகழ்த்தலுற்றான் - சொல்ல 
லானான் . 


1 


1661 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


கண் 


செ -5 . முந்து ஊர் வெம் பணி கொடியோன் -விரைந்து ஊர்ந்து 

( செல்லும் ) கொடிய பாம்புக்கொடியை யுடையவன் ; மூது 
( முதுமை) ஊர் - பழைய ஊர் ; முன்றில் - வீடுகளின் முன் 
பக்கம் ; நந்து ஊரும் புனல் - சங்குகள் தவழும் நீர் ( வளப்ப 
முடைய ); திறம் - பாகம்; நல்கானாகில்- கொடுக்காவிட்டால் ; 
அடுபோர் - கொல்லுதற் ( குரிய ) யுத்தம்; சிந்தூரம் - சிந் தூரம் 
என்னும் ஒருவகைச் செம்பொடியாலாகிய ; திலகம் நுதல் 
திலகத்தை யணிந்த நெற்றியையுடைய ; சிந்துரத்தின் ( குவ 
லயாபீடம் என்னும் ) யானையினது ; மருப்பு ஒசித்த- கொம் 
பை ஒடித்த ; செம் மால் - சிவந்த கண்களையுடைய 

திருமால் . 
செ -6 . விரிகுழல் பைந்தொடி - விரிக்கப்பட்ட கூந்தலையும் பசிய 

வளையல்களையும் (உடைய திரௌபதி ) ; அவையின் - வேந் 
தர் சபையில் ; வெகுளேல் - கோபியாதே ; இளையாநின்றாய் 
பின் வாங்குகின்றாய் ; முரசு உயர்த்தோய் - முரசக்கொடியை 

உயர்த்தியவனே ( இங்கே தருமரைக் குறிக்கும் ) . 
செ -7 . கண் 

இலா-- கண்ணில்லாத ( தாட்சண்ய மில்லாத 
என்ற பொருளும் தொனிக்கும் ); அருளிலி - இரக்கமில்லா 
தவன் ( இங்கே திருதராஷ்டிரனைக் குறிக்கும் ) ; மேல்நாள் - 
முன்னாள் ; வானவர்கோன்- இந்திரன் ; வழங்குவேன் 
கொடுப்பேன் , 


பக்கம் - 113 . 
செ -8 . மறம் தண்டு - கொடுமையான கதாயுதம் ; மகவான் மைந் 

தன் - இந்திர குமாரன் - அருச்சுனன் ; சிலை - வில் ; இருவர் 
இங்கே நகுலனையும் சகாதேவனையும் குறிக்கும் ; நேரார் - பகை 

வர் ; குறிக்கின்றாய்- கருதுகின்றாய் . 
செ -9 . மை காலம் முகில் ஊர்தி- கரிய ( கார் ) காலத்து ( மழை 

பொழிகிற ) மேகத்தை வாகனமாக உடைய ; முகுந்தன் - கிரு 
ஷ்ணன் ; முதல்வன்- தமையன் ; மன் ஓ அசைகள் ; அமை 

யாமல் போதாமல் ; பகை முடித்து - பகை தீர்த்து . 
செ -10.தீண்டாத ( அந்நிய புருஷரால் ) தீண்டத்தகாத ; அரற்று 

தல் - புலம்புதல் ; மாசு- குற்றம் ;மேம்படு - மேன்மையுடைய . 
செ -11 . கான் நெறி- காட்டு வழி ; கரந்து உறைந்து -- மறை 

வாக வசித்து ; கடவநாள் - ( கழிக்க) வேண்டிய நாட்களை ; 

ஈனம் - குறைவு . 
பக்கம் -- 114 . 
செ -12 . இகல்--திறல் - வலிமையுடைய . 
செ -13. செறிந்த - நெருங்கிய; முதல்வன் - மூத்தவன் ; வழங்கு 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


167 


விய 


தல் - கொடுத்தல் ; கொந்து உற்ற- ( பூங் ) கொத்துகள் பொ 

ருந்திய . ( கொந்து மெலித்தல் விகாரம் ) 
செ -14. முருகு அவிழ்க்கும் - வாசனையைப் பரப்புகின்ற ; அல 

கை -- பேய்மகள் ; சகடம் - வண்டி ( இங்கே வண்டிமீது ஆவே 

சித்திருந்த சகடாசுரன் ) ; பொதுவர் - இடையர் . 
செ -15 . இகலோர் - வலிமையுடையர் ( ஆன மற்ற நான்கு சகோ 

தார்களும் ); விரகு- தந்திரம் ; பை வண்ணமணி கூடம் - பச்சை 
நிறமுள்ள ( மாகத ) மணிகளால் அமைக்கப்பட்ட மண்டபம் ; 
பயிலாவண்ணம் - நடக்காதபடியும் ; உய்வண்ணம் 

( எல் 
லோரும் ) பிழைக்கும்படியும் ; உரம்- வலிமை. 
பக்கம் -115 . 
செ -16 . மறு ஆக்கி - அழியச்செய்து ; புரிந்தாய் - விரும்பினாய் ; 

போர் ஏறு - யுத்தத்தில் ஆண்சிங்கம் ( போன்றவன் ). 
செ -17 . இகல் பார்த்தன் -பகைமையுடைய அருச்சுனன் ; அண 

ங்கு - தெய்வப்பெண் ( போன்ற திரௌபதி ) ; களைந்து - நீக்கி ; 

ளை - விலங்கு . 
செ -18 . தளைந்திடுவன் - கட்டுவேன் . 
ச -19 . தூயவன் - பரிசுத்தன் ( இங்கே சகாதேவன் ) ; தாய - தா 

அளந்த . 
செ -20 . பிணிக்தமை - கட்டியது ; வன் கொடிய . 
செ -21 . இறைஞ்சி - வணங்கி ; ஒன்றும் பொருந்திய ; கதிர் முடி 

யாற்கு - பிரகாசமுடைய கிரீடத்தையுடைய (சகாதேவ ) னுக்கு ; 

ஓம் - அப்படியே , ( சம்மதம் உணர்த்தும் சொல் ) . 
செ -22 . கற்றை - தொகுதியாய் அடர்ந்த ; கொற்றம் தனி திகிரி - 

வலிமையுடைய ஒப்பற்ற ( சக்கரம் } ; அற்றைக்கும் - அன்றைக் 

கும் ( வலித்தல் விகாரம் ) 
பக்கம் - 116 . 
செ -23 . மன்றில் - சபையில் ; வல்வினையேன் - கொடிய விதியு 

டைய நான் . 
செ -24 கருதலர் - பல 

பகைவர் . 
செ -25 , தொல் ஆண்மை - பழமையான ( = இயற்கையான ) பராக் 

கிரமமுடைய ; எண் அரிய - கணக்கற்ற ; புல்லார் பகைவர் . 
செ -26 . துன்று --மிகுந்த ; கன்று சினம் - மிகுந்த கோபம் ; மந்த 
ணம் - ஆலோசனை செய்யுமிடம் , 

5. குசேலோ பாக்கியானம் . 
செ -1 . அழுக்கறுத்தல் இலாமை- பொறாமை இல்லாதிருத்தல் ; 

விடற்கு அரும்- விடுவதற்கு அருமையான (விடக்கூடாத) ; 
ஒருங்கு உற - ஒன்றாய்ப் பொருந்த ; வெகுளி - கோபம் ; மயக் 


168 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


கும் - வஞ்சனையும் ; கடக்க அரும் - கடப்பதற்கு அரிதான ; 

அடி அற-முற்றும் நீங்க ; காய்ந்தோன் - வெறுத்தொழித்தவன் . 
பக்கம் -117 . 
செ -2 . உவப்ப - சந்தோஷிக்க; கொண்கன் - கணவன் ; ஒழுகும் - 

நடந்து கொள்ளும் ; நீராள் . தன்மையுடையவள் ; தேசு உறு 

அழகு பொருந்திய ; திண் - உறுதியுடைய . 
செ -3 . பருவரல் - துன்பம் ; துணை கரம்- இரண்டுகைகளையும் ; 

மல் - வளமை ; வீட்டி -- அழித்து . 
செ -4 . உந்தி- தாவி . 


கரை 


பக்கம் - 118 . 
செ -5 . புண்டரீகம் - தாமரை ; போது இடு என - வா , அணி என்று . 

சொல்லும் ; எண்தப- ( நாள் ) எண்ணிக்கை கடத்த ; 
செ -6 . வனப்பினை . 

அழகை ; 

உலர்தர - காய ; அளவா -அள் 
வில்லாத ; சாற்ற அரும்- சொல்ல முடியாத ; தடுப்ப அரும் 

தடுக்க முடியாத ; கலாம் - கலகம் . 
செ -7 . வாய்மடுத்தனை - குடித்தாய் ; வகுப்பார் - சொல்லுவார் ; 

பீதாம்பரம் - பொன்னாடை ; செல்லல் நோய் - துன்பப்பிணி . 
பக்கம் -119 . 
செ -8 . உற்ற ஞான்றே - அடைந்த பொழுதே ; வறிய புன் செரு 

க்கு - வீணான அற்ப கருவம் ; மூகர் -ஊமையர் ; பறி - பொன் 
( ஆபாணம் ) ; பயில் தரு - பழக்கப்பட்ட ; குறிபெறு - குறித் 

துப்பார்க்கும் ( சக்தியைப் பெற்ற . 
செ -9 . பாடு- பெருமை ; கதிர் - சூரியன் ; மல்லல்நீர்- வளப்பத் 

தன்மையுடைய ; அல்லல்- துன்பம் . 
செ -10 . மெல் நடை - மென்மையான நடை ; வாள் கண் 
போன்று பிரகாசிக்கும் கண்கள் ; விரை கரும் தாழ் குழாலே 

வாசனையுடைய கரிய தாழ்ந்த கூந்தலையுடையவளே . 
செ -11 . விதலை - நடுக்கம் ; கதம்- கோபம் ; காலர் - யமனார் ; எற் 

றைக்கும் - என்றைக்கும் ( வலித்தல் விகாரம் ) . 
பக்கம் -120 . 

12. அத்தகு - அப்படிப்பட்ட ; கொத்துறு- கொத்திப் ( பிடுங் 

குகின்ற ) ; கோட்பட்டு - கொள்ளப்பட்டு . 
செ -13. ஏற்குமா- (தமக்கு ) எற்றபடி , 

நண்ணிடாமல் - அடை 
யாமல் . 
செ -14. நன்றி இல் - நன்மையில்லாத ; நன்று உளார் - நன்மை 

உள்ளவர்கள் ; வன் றி - பன்றி ; மாசுகம் - மிகவும் சுகமாயிருக்கி 
றது ; ஒன்றும் பொருந்திய ; இறுத்தான் - பதில் கூறினான் ; 


காள் 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


169 


பற்றில் - பற்றில்லாத ; இரும்தவர் ஏறு - பெரியதவத்தினருள் 

சிங்கம் ( போன்றவன் ) . 
செ -- 15 . செயிர் தீர் குற்றமற்ற ; செய்யவள் - இலஷ்மி ; வியத்தக 

ஆச்சரியப்படும்படியாக நயத்தகு - விரும்பத்தகுந்த உயத்தகு - 

உய்யத்தகுந்த ; உனல் - கருதுதல் ; ஓர்ந்த - அறிந்த . 
பக்கம் - 121 . 
செ -16 . வகுக்க அரும் - சொல்லுவதற்கு அரிய ; இறைவன்- தலை 

வன் ; அடல் உறு- பெருமை பொருந்திய ; ஆற்றும் செய்யும் ; 
மடல் அவிழ் - இதழ்கள் மலர்ந்த ; மாலிகை - மாலை ; சிதர்தர . 

சிதறும்படியாக ; செகுத்த - வெட்டிய . 
செ -17 . திருமுன்னர் - திருச்சமுகம் ; அன்னார் - அப்படிப்பட்ட 

வர்கள் ; கை வந்த - கைக்கு எட்டிய அளவு ; செலீஇ - சென்று ; 
என் கொடு - எதைக் கொண்டு ; வல்லை - சீக்கிரம் ; செல்வல் - 

செல்வேன் . 
செ -18 . கறை உறல் ; நனி காண - அதிகம் காணும்படி ; கரிசு 

( உமி முதலிய ) குற்றம் ; நிறையிட்ட -உறுதியான ; தேடி 
தேடி ; மறையிட்ட - வேதத்தில் கூறப்பட்ட . 

6. நீதிச் செய்யுள்கள் 
பக்கம் - 122 . 
செ -1 . குஞ்சி - தலைமயிர் ; கொடும் தானை கோடு - மடியும் தன் 

மையுடைய ஆடையின் கரை , ( கொடும் - வளையும் ) ; தானை 
கொடும் கோட்ட ழகு என்று மொழி மாற்றி , வஸ்திரத்தின் 
வளைவுடைய கரையழகு என்றும் கொள்ளலாம் ) ; நல்லம் - 

நன்மையுடையோம் . 
செ -2 . கடிய - துன்பங்கள் ; நள்ளாமை - சினேகியாமை . 

இன்னா - துன்பம் ; செலவு - செல்லுதல் ; வண்மை புரிவு 
ன்னன்மை செய்தல் . 
செ -5 . தாளாளன் . முயற்சியுடையவன் ; கோளாளன் - (நல்ல 

விஷயங்களைச் ) கொள்பவன் ; கேளாக - உறவாக . 
பக்கம் - 123 . 
செ -6 . பொறை - பொறுமை ; இன்னாத கெடுதலானவை; ஒப் 

புரவு - முறைமை ; ஆற்ற மிகவும் ; நட்டல் -சினேகித்தல் . 
செ -8 . நான் இலான் - வெட்கம் இல்லாதவன் ; சால்பு - பெருமை , 
நடை - நல்லொக 

ழுக்கம் ; ஊண் -உணவு ; உதாரதை - உதாரத் 
துவம் - தாராள தருமம் ;எண் இலான் - கலை ( அல்லது வலிமை) 
இல்லாதவன் ; ஈ = = 2 :L-ராக்சள் 77 = 2a ( Cafவிட்டுச் 
சொல்லாமல் மனத்துள் ளேயே) ; ராடின் --யோசித்தால் . 


170 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


செ -9 . ஆர்கலி - கடல் ( சூழ்ந்த ) , பேறு - செல்வம் ; தகு - தக்க ; 

வாய்ப்புடை - தகுதியுடைய ; வாயா - தகுதியல்லாத ; இயை 
வது- ( சக்திக்குக் ) கூடியதை ; கரத்தல் - மறைத்தல் ; உரையி 
லன் - பேசச் சக்தியற்றவன் ; நசை- ஆசை; நல்குரவு- தரித் 
திரம் ; இசை - புகழ்; எச்சம் - சந்ததி ; இரத்தல் - பிச்சை ஏற் 
றல் ; ஊங்கு - அதிக; இளிவரவு - இழிவு ; எய்தும்- அடையும் . 
( பேற்றில் , அறுதலில் முதலிய பதங்களில் உள்ள இல்உறழ்வுப் 

பொருளில் வந்தது ) . 
செ -10 . மறையில்- அந்தரங்கங்களில் ; செவியிலன் - செவியில் 

லாதவன் ( போல மனம் செலுத்தாதவன் ) ; மூங்கை - ஊமை 

(போல் பேசாதிருப்பவன் ); இறையில் -தலைமையில் . 
பக்கம் -124 . 
செ -11 . செவ்வேள் - முருகக்கடவுள் ; எள்ளி - பரிகசித்து ( இக 

ழ்ந்து ); துவ்வாத – அனுபவமில்லாத ; வெம் சூரன் - கொடிய 

சூர ( பத்மன் . ( இப்பாட்டின் கடை யிரண்டடி குறள் ) . 
செ -12 , புறவு - புறா; வான் துலை - பெரிய தராசு ; சிவி -சிபிச்கக் 

கரவர்த்தி ; எஞ்சாமல் - குறையாமல் ; மன்உயிர் ஓம்பி- (உலகத் 
தில் ) நிலைபெற்ற உயிர்களைக் காப்பாற்றி ; வினை - செய்கை . 

( இப்பாட்டின் கடை இரண்டடி குறள் ) . 
செ -13 . அரி - கிருஷ்ணமூர்த்தி ; சீர்மை - முறைமை , 
செ -14 . காய்தல் - வெறுத்தல் ; ஆய்தல் - ஆராய்தல் ; 

தே - இடத்தில் தான் ; உற்ற - பொருந்திய , 
செ -- 15 . இன்னவகை - இப்படியாக ; கைதவம் - பொய் .. 


கண்ண 


7. கபிலர் அகவல் . 
பக்கம் -125 . 
வரி -2 , நாகடிப்பாக - நாக்கே அடிக்குங்கோலாக. (கடிப்பு = பறை 

யறையும் கோல் ) 3. சாற்ற - சொல்ல ; கேண்மின் --கேளுங் 
கள். 11. பெருக்கு ஆறு - வெள்ளங்கொண்ட ஆறு . 17. இன் 
னே- இப்பொழுதே. 21. கூற்றுவன் - யமன் , 23. போற்ற 
வும் -வணங்கினாலும் ; பொருளொடு - பொருளுடன் . 24. தமர் 
தம்மவர் ( பந்துக்கள் ) . 25. நல்குரவு -- தரித்திரம் . 27. தறுக 
ணாளன் -- கொடியன் . 28. கொடு - கொண்டு . 35. ஆர்த்து . 
கட்டி . 36. கொளுவி- தொடுத்துக்கட்டி . 37. ஈமம்- சுடு 
காடு . 39. புந்தி நைந்து- புத்தி கெட்டு . 40. சலம் --பொய் , 
சதுர் - சாமர்த்தியம் . 41. வரைந்து - அளவு குறித்துக்கொ 
ண்டு . 54. தவிர்ந்து - நீங்கி . 58. சீலம்- ஒழுக்கம் . 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


171 


8. புலவர் வறுமை . 


பக்கம் - 126 . 


22 . 


செ -1 . பதுமத்தான் - பிரமன் . 
செ -4 . இரு பாதி- இரண்டு பாதி - இரு உபாதி , எனப் பிரித்து 

இரண்டு வியாதி என்றும் பொருள் கொள்வதுண்டு ; புராரி - 

சிவன் ; இரு நதி - பெரிய ஆறு ( கங்கை ); பிலம் - புற்று . 
செ -5 . பழம்படு - பழந்தரும் ; பிளந்தன்ன - பிளந்தது போன்ற ; 

வாவி - குளம் ; கனை குரல் - அரவம் செய்யும் குரலையுடைய ; 
பாடு - வேலை; மாறன் வழுதி - மாறனாகிய பாண்டியன் ; 
கூடல் - மதுரை ; வாடையில் - வாடைக்காற்றால் ; தழீஇ 
தழுவி ; பேழை -பெட்டி; உயிர்க்கும் - மூச்செறியும் . 

9. இந்திய மாதா . 
பக்கம் - 127 . 
வரி - 1. . 

இமயச்சிலை -- இமயமலை . 4 , புனித - பரிசுத்தமான . 
7. கானல் காடு . 15 . நாடு - விரும்புகின்ற. 16. ஆர் 
அணங்கு - அழகிய தெய்வப்பெண் . 48. நித்திலம் - முத்து ; 
கொழிக்கும் - (கரையில் ) ஒதுக்கும் , 20. இகபரம் - இம்மை 
மறுமை . 

முறு - - விரும்பத்தக்க ; காவலர் - அரசர் . 
33. அங்கனா மணிகள் - ஸ்திரீ ரத்தினங்கள் ; அருள்- இரக்கம் . 
37. இகல் சிந்தி - வலிகுறைந்து . 32. இதம் உறு 
பொருந்திய . 53. அணி ஆர் - அலங்காரம் பொருந்திய 

10. அருஞ் செய்யுள் திரட்டு . 
பக்கம் - 130 . 
செ -2 . காண்டலும் - பார்த்த உடனே ; முருக்கி - கெடுத்து . 
செ -3 . இறைவர் ஞானம் - கடவுளைப்பற்றிய அறிவு ; ஏதம் - 
துன்பம் ; 

பொறை - பொறுமை ; மறவர் -- பாவியர் ; வல் 
வினை - கொடிய கன்மம் ; அரோ - அசை . 
செ -4 . வையம் - பூமி ; துரகம் - குதிரை ; மதகரி - மதமுடைய 

யானை ; மா மகுடம் - பெருமையுடைய கிரீடம் ; சிவிகை - பல் 
லக்கு ; பெய்யும் - ( மழைபோல் தொடர்ந்து ) பொழியும் ;; 

கனகம் - பொன் ; ஆரம் - மாலை ; ஐயன் - கடவுள் (சிவன் ) . 
செ -5 . கத்தனார் - கர்த்தனார் - கடவுள் ; வெற்பு - மலை ; கவின் 

ஆர் - அழகு பொருந்திய ; அத்த - ஐயனே ; துணை அமை 
( உயிர்த் ) துணையாக (சானகிக்குப் ) பொருந்திய ; ஆழி - மோதி 
ரம் ; சவிக்குலம் - குரங்குக் கூட்டம் . 


நன்மை 


-- 


172 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


பக்கம் -131 . 
செ -6 . தேறாது - யோசியாது ; பெரும்கிழம் - பெரிய கிழத்தன் 

மை ; ஏறாத பலம் - ஏறிப் பறியாத பழம் ; பலமும் பயனும் ; 
இலைமேய்ந்தும் - கீரைகளையே தின்றும்; பேறு இலையே - 
பெற்றது ( ஒன்றும் ) இல்லையே ; நுகர்ந்தீர் -- புசித்தீர் . 

காசு அற்ற குற்றம் தீர்ந்த ; சான்ற - நிறைந்த ; 
இழுக்கு -- குற்றம் ; காட்சியார்- ( ஞானப் ) பார்வையுடைய 

வர் ; காழிமேய - சீர்காழியில் ( மூர்த்தங்கொண்டு ) பொருந்திய . 
செ -8. புரக்கும் - காப்பாற்றும் ; வம்மின் - வாருங்கள் ; நிரக்கும் 

நிறையும் ; குவை - குவியல் . 
செ -9. தெருள் - அறியத்தக்க; மருள் - மயக்கம் ;இரவி - சூரியன் . 
செ -10 . ஏர் ஆர் - சிறப்புப் பொருந்திய ; பங்கயம் - தாமரை . 
பக்கம் - 132 . 


மை 


செ -11 . ஓரார் - அறியார் ; விழைவு - ஆசை . 
செ -12 . விண்மீன்- நட்சத்திரங்கள்; கண் நாடும் -- கண் தேடும் . 
செ -14 . வெம்புலி- கொடிய புலி ; மேவும்-- பொருந்தும் ; ஆட் 

டைவிட்டு வேங்கை அகலுமோ--ஆட்டை விட்டுப் புலி நீங்கு 
மோ ‘ நடராஜர் ஆடும் நடனத்தை விட்டுப் புலிவடிவாயிருக்கும் 

வியாக்கிரபாதர் அகலுவரோ என்பது சிலேடைப்பொருள் ) . 
செ -15 . பாவை - கரியகடல் ; ஆடு அரவு - ஆடுகின்ற 

பாம்பு ; என்பு - எலும்பு ; புன்கவி - அற்பக்கவி . 
பக்கம் - 133 . 
செ -16 . ஒல்லார் - பகைவர் ; ஒறுத்துவரிந்து - தண்டித்துக்கட்டி ; 

வெல்லாத களம்- ( யுத்தத்தில் ) ஜயிக்காத களம்- நெற்போ 

ர்க்களம் ; போர் செயப்பட்டு - (நெற்) போர் இடப்பட்டு . 
செ -- 17 . சிக்கனவு- செட்டு; கோடிக்கு - கோடி (ப்பொன்னு) க்கு ; 

கொள்ளுகினும்- வாங்க விரும்பினாலும் ; பூணார் - கொள்ளார் . 
செ -18 . அஞ்சு- ( வாயு , நீர் , ஆகாயம் , பூமி , நெருப்பு என்னும் 

பூதங்கள் ) ஐந்து ; அனுமான் - வாயுவின் புதல்வன் ; அவன் 
தாண்டியது நீர் ( அதாவது கடல் ) ;சென்ற ஆறு ( = வழி ) ஆகா 
யம் ; பூமி பெற்றபெண் சீதை ; அயலார் ஊராகிய இலங்கை 

கையில் அனுமான் வைத்தது நெருப்பு . 
செ -19 . பணி - ஆபரணம்; அரியாசனம் - சிங்காசனம் . 
செ -20 . பொலிக - விளங்குக ; தனிமுதல் - ஒப்பற்ற ஆதியான ; 

நிகமம் - வேதம் ; ஆ நிரை- பசுமந்தை ; மகம் - யாகம் ; முறை 

தவா - நீதி தவறாத . 
செ -21 . களிசிறக்க - மகிழ்ச்சி பெருக ; எழிலி -- மேகம் ; 

- என் 
றும்- எப்பொழுதும் ; விளை ( க்) க - வளரக்கடவது . . 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


173 


செ -22 . வேற்ற- வேற்றுமையின்றி . 
பக்கம் - 134 . 
செ -23 . சொல் ஆரும்- ( புகழ்ச்சி ) வாசகம் ( பெறத்தக்க சிறப்புப் ) 

பொருந்திய ; பொழில் -- சோலை ; புடை -- பக்கம் ; கடிந்து 
சாடும் - கோபித்து அடிக்கும் ; காய்ந்தது - கோபித்தது . கல் 
லால் எறிந்தவர் சாக்கியநாயனார் ; வில்லால் எறிந்தவன் அரு 
ச்சுனன் ; செருப்பால் எறிந்தவர் கண்ணப்பர் ; பிரம்பால் எறி 

ந்தவன் பாண்டியன் ; மலரால் எறிந்தவன் மன்மதன் . 
செ -- 24 . அறிவு நூல் - ஞான சாஸ்திரங்கள்; ஆய்தல் - ஆராய்தல் ; 

மெய் அறிவு -உண்மை ஞானம் . 
செ -25 . எண் இலா - அளவில்லாத ; இலங்கிய- ( அறிவு ) விளங் 

கிய ; திண்ணிதாம் - வவ்லமையுடையதான ; தீரம் நண்ணிய 
திடநெஞ்சம் பொருந்திய , அல்லது ( ஞானக்) கரைடைய அறை 
ந்த ; நயந்து விரும்பி ; கரத்தில் ஆமலகம்போல - கையில் 

நெல்லிக்கனிபோல , 
செ -26 . விண் விழுந்து வீழ்து - ஆகாயத்திலிருந்து விழுது 

இறங்கி ; பொன்றின - அழிந்துபோன . 


நடை 


பக்கம் 135 . 
செ -- 28 . அடிசில்-உணவு; படி சொல் -- படிந்த சொல் (வணக்க 

வார்த்தை ); என் தூங்கும் - என்ன ( தூக்கம் ) தூங்கும். 
செ -29 . ஒருத்தர் வாய் - ஒருத்தரிடம் ; மன்னு - சிறந்த ; கேட் 

க - (பலர் தம்மை வந்து அரும்பொருள் ) கேட்கும்படி . 
செ -30 . நவில் -நடையிற் (சிறந்ததாய்க் ) கூறப்படும் ; 

களிறு-- யானை ; கேர்வன பிற - பொருந்திய மற்றவை ;; 

தெரிவுகொள் --சிறப்புடைய , 
செ -31 . நெய்யரி -- பன்னாடை ; அன்னர் 

னாடை ; அன்னர் - போன்றவர் . 
செ -32 . பரிமேதம் --- அஸ்வமேதயாகம் ; பணி - ஏவல் . 
பக்கம் -136 . 
செ -- 33 . கானல் - பாலை நிலம் ; பேதை - பெண் ; இயைந்தனள் 

சம்மதித்தாள் ; மான வேல் முட்டை - சிறந்த வேலாயுதத்தை 
யுடையமுருகன் ;மாறாய - விரோதமான ; தெவ்வர்- பகைவர் ; 
கானவேல் முள் தைக்கும் - காட்டு வேலமரத்து முள் 

( காலில் ) குற்றும் . 
செ -34 . சொல் நாவில் வாழ் - ( கவிக்கிசைந்த ) சொற்கள் ( எப் 

பொழுதும் ) நாவிலேயே வாழப்பெற்ற, அல்லது ( கவி ) சொ 
ல்லத்தக்க நாவன்மையாலே ( ஜீவியம் செய்து ) வாழும் ; 


174 

தமிழ் இலக்கியத் திரட்டு 
மன்னாத - நிலையற்ற ; எனும் - என்று கூறும் ; குருகூர்மன் 

சடகோபர் . 
செ -35 . உரைகெழு - ( நல்ல ) சொல் பொருந்திய ; வரைவற - 

நியதியில்லாமல் . 
செ - 36.அரமகளிர் - தேவஸ்திரீகள் அந்தகன் ; யமன் ; கால் - காற்று . 
பக்கம் -137 . 
செ -37 . நிதி - செல்வம் ; கதி - நற்கதி ( மோட்சம் );கட்டுரை -சத்தியம் 
செ -39 . மருவுறு -- பொருந்துகின்ற . 
செ -40 , தோளாத- தொளைக்கப்படாத ; மறை- வேதம் ; அடி 
மைக்கு- அடிமையாய் இருப்பதற்கு ; அன்பு - கிருபை . 

11. தோத்திரமாலை . 
பக்கம் --138 . 
செ -1 . குன்றுஉருவ - மலையை ஊடுருவிச்செல்ல; மாறுபடு-பகைத்த . 
செ -2 . பெருநெறி - பெருந்தன்மையான ஒழுக்கம் ; தண்மு 

கம்- குளிர்ந்த முகம் ; துய்ய- பரிசுத்த ; உள் முக சைவ 

( சைவ உள் முக ) சைவத்தின் உண்மைச் சொரூபமான . 
செ -3 . கொடு வெம் கான்- கொடிய வெப்பமான காடு ; கோள் 

பட்டு - கொள்ளப்பட்டு ; அலைசெய் - வருத்துகின்ற; காமாதி 

காமம் முதலிய ( தீக்குணங்களாகிய ); அலக்கண் - துன்பம் . 
பக்கம் -139 . 
செ -4 . பான்மைதரு- தகுதியுள்ள; நால்வாய் - தொங்குகிற வாய் ; 

பரவி - போற்றி ; அஞ்சலி செய்கிற்பாம்- நமஸ்கரிப்போம் . 
செ -- 5 . நான் முகத்தவன்- பிரமா ; முக்கண் பூரணன்-சிவன் ; 

அளித்து- காப்பாற்றி ; மாற்றி - அழித்து; ஆரணம் -வேதம்; 

தேறா - அறியாத ; கழல் இணை - பாதங்கள் இரண்டையும் . 
செ -6 . வாகை விரிந்து - வாகை ( மரங்கள் இலைகள் ) விரிந்து ; 

வெண் நெற்று ஒலிப்ப - வெண்மைநிறமான நெற்றுக்கள் சப் 
திக்க ; மயங்கு இருள்கூர் - (நண் எதையும் பார்க்க முடியா 
மல் ) மயங்குதற்குக் காரணமான இருள் மிகுந்த ; ஈடுநாள் 
நடுச்சாமம் ; ஆங்கு - அவ்விடத்தில் ; கூகை - கோட்டான் ; 
ஆண்டலை- ( காட்டுக் ) கோழி ; கோடு அதன்மேல்- ( மரக் ) 
கொம்பின்மேல் ; குதித்து ஓடி வீசி ( ஓடி குதித்து வீசி ) 
( தாவி ) ஓடிக் குதித்து (இறகுகளை ) வீசி ; ஈகைபடர் தொடர் 
கள்ளி நீழல் - இண்டங்கொடி படர்ந்த தொடர்ச்சியாய் ( மண் 
டிவளர்ந்த ) கள்ளிச் செடிகளின் நிழல் ( நெருப்பொளியினால் 
தரையில் தோற்ற ); ஈமம் இடு சுடு காட்டு அக தே - விற 
குகள இட்டுப் ) பிணங்களைச்) சுடும் காட்டின் இடையே; 
ஆகம் - சரீரம் ; அனல் ஆடும்- நெருப்பில் (தாண்டவம் ) ஆடும் . 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


175 


-8 . குறி 


-- 


செ -7 , தொல் கானம் - பழமையான காடு ( நெடுநாளாய் மனித 

சஞ்சாரமற்ற காடு ) ; அற்றவர்கட்கு - (உலகப்பற்று ) இல்லாத 
வர்களுக்கு ; அருமருந்து – அமிர்தம் ( போன்றவன் ); சிற்ற 
வை - சிறியதாய் . 

பெயர் ; ஆதி ஆக மூலப்பொருளே என்று ; 
திசைதனில் அணைந்தும் -- ( எதிர்த் )திசையில் வந்தும் ; பணி 
திரள் -- வணங்கும் கூட்டம் ; கோது இலா - குற்றமில்லாத ; 

ஒரு தொண்டும் -- ஒரு நமஸ்காரமும் . 
பக்கம் -140 . 
செ -- 9 . பெருக்கு- வெள்ளம் ; பேறு- செல்வம் ; மறை சொல் 

வேதத்தைச் சொல்கின்ற; பிறங்கு - விளங்குகின்ற; பெம் 
மான் - பெருமான் ; குறமடந்தை - (வள்ளியான ) குறப்பெண் ; 
தருக்கே - மகிழ்ச்சி ( க்குக் காரணமானவனே ); மிடி- தரித்தி 
ரம் ; தரு- ( கற்ப ) தரு ; மன்பதை - உலகினர் ; தஞ்சே - பற் 
றுக்கோடானவனே ; பவப்பிணி -- பிறவிநோய் ; மருத்து 
மருந்து ; சமாபுரி-- திருப்போரூர் ; மறையின் சிரமெய்ப்பொ 

ருள் - வேதத்திற்குத் தலைமையான உண்மைப்பொருள் . 
செ -- 10 . திண்ணம் - நிச்சயம் ; பாழ்போவது-- சூன்யமாகப்போ 

வது ; பறி - வலை ; தாழாது- தாமதியாது ; கீழ்மேல் உற 
கீழும் (மேலும் முறையே தேடி ) அடைய ; நின்றான் - ( அடி 

முடி தோன்றா து ) நின்றவன் ( எழுந்தருளியிருக்கும் இடம் ) . 
செ -11 . பேதியா - விகாரப்படாத . 
பக்கம் -141 . 
செ -12 . புயல்வணன் - மேக நிறத்தன்- (விஷ்ணு ). 
செ -- 13.பந்தனை -கட்டு ; அரும்ப -சிலிர்க்க ;விதித்தன - அமைத்தவை .. 
செ -14 . இம்மை -- இப்பிறவி பற்றாவான் - கதியாவான் ; நம்பி 

சிறந்த புருஷன் ; தாள் பற்றி- காலைப்பிடித்து . 
செ -15 . நிட்களம் -உருவில்லாமை ; நிர் ஆமயம் - நோயில்லாமை ; 

துரியம் - சுத்தநிலை ( சாக்கிரம் , சொப்பனம் , சுழுத்தி , துரி 
யம் , துரியாதீதம் என்னும் ஐந்து நிலைகளுள் நான்காவது ); 

தாரகம் -- ஆதாரம் ; சித்உரு - அறிவுருவம் . 
பக்கம் - 142 . 
செ -16 . காட்டும்- இங்கே பொருந்திய என்று பொருள்படும் . 
செ -17 . சங்கநிதி - சங்கு வடிவாயுள்ள ஒரு செல்வம் ( இது கேட் 

டதெல்லாம் தரும் என்பது ஐதீகம் ) ; பதுமநிதி- தாமரை 
வடிவமான ஒரு செல்வம் ( இது பாற்கடலிற் பிறந்த பொருள் 
களுள் ஒன்றென்பர் ); காந்தர் - காதலர் ( அன்பர் ); தொழு 
நோய் - குஷ்டநோய் ; கரந்தார் - ஒளித்துவைத்தவர் . 


176 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


H 


செ -18 . ஞாலம் - உலகம் ; அரவின் அணையான் 

பாம்பாகிய 
( சேஷ ) சயனமுடையவன் ; கோல மா மணி ஆரம் - அழ 
கிய பெரிய மணிமாலை ; தாமம் -- மாலை ; முடிவு இல்லது ஓர் 
எழில்-- அளவு இல்லாததான ஒப்பற்ற அழகு ; நிறைகொண் 
டது என் நெஞ்சினை - என் நெஞ்சினை நிறைந்து கொண் 
டது ( அல்லது என் மனத்தின் உறுதிப்பாட்டைக் கவர்ந்து 
கொண்டது ) 

- என்னை மறந்தேன் அவன் வயமானேன் என் 
பது கருத்து . 
செ -19 . நிலந்தரம் செய்யும் மறையச்செய்யும் ; நீள் விசும்பு 

நீண்ட (காலம் நிலைத்திருக்கும் ) மேல் உலகம் ; அருளும் 
கொடுக்கும் ; வலம் - பலம் ; ஆயின - ( மனத்துக்கு விருப்பம் ) 

ஆனவற்றை . 
பக்கம் -143 . 
செ -20 . பண்டும் இன்றும் மேலுமாய்சென்ற காலமும் , நிகழ் 

கின்ற காலமும் , வரும் காலமுமாகி ; மண்டி - நெருங்கி ; 
தண் துழாய் அலங்கலாய் - குளிர்ந்த துளபமாலையுடையாய் ; 
புண்டரீக பாவை-தாமரையில் ( வசிக்கும் ) பெண் - இல z 

மிதேவி ; சேரும் - உறையும் . 
செ -21 . உற்றாய் உறவானவனே ; சூழாத - (உன்னைச் ) சிந்தியாத . 
செ -22. நடுவு நின்றார் பக்ஷபாதமின்றி நின்றவர்கள் . 
செ -23 . செறு வருத்துகிற . 
செ -24 . நூக்க - தள்ள ; தரங்கம் --சமுத்திரம் ; சலம் இலா 

வஞ்சம் இல்லாத ; போலேன் போல்பவனல்லேன் . 
பக்கம் -144. 
செ -25 . ஆரா அமுதம் - பருகாத அமுதம் ; சோராமல் - மறவாமல் . 
செ -26 . ஒன்றும் பொருந்திய ; யாப்பு பாட்டு : ஒண் கலி - 

மிகுதியான வருத்தம்; பொன்றுவிக்கும் - அழிக்கும் . 
பக்கம் - 145 . 
செ -27. பணைத்த - கிளைத்த ; கன்னல் - கரும்பு அல்லது சர்க் 

கரை ; ஊன் - மாமிசம் ( இங்கே உடலைக் குறிக்கும் ), 
செ -29 . கங்குல் - இரவு ; வான்பொறி சிறந்த இந்திரியங்கள் 

( அவை மெய், வாய் , கண் , செவி , மூக்கு என்பன ) . 
செ -30 . பழிதொழில்- (பெரியோரால் ) பழிக்கப்படும் தொ 

ழில் ; இழிகுலம் - இழிந்த ( தாழ்ந்த ) குலம் ; அரவு அணை 
யாய் சர்ப்ப சயனத்தாய் ; மிக்கோர் - மிகுந்தோர் ; சதுர் 
மறை -நான்குவேதம் ; வேள்வி - யாகம் ; தக்கோர் சிறந் 
தோர் ; போதில் நான்முகன்- ( தாமரை ) மலரில் ( உள்ள ) 
பிரமதேவன் . 


செய்யுள் பாகத்தின் அரும்பத விளக்க உரை 


177 


செ -31 . இரும் தமிழ்-- ( இலக்கிய இலக்கண அளவில் ) விசால 

மான தமிழ் . 
செ -32 . திக்கு நிறை - ( எட்டுத் திக்குகளிலும் ) நிறைந்த ; சவை 

சபை ; வில் இறுத்தான்.- வில்லை முறித்தவன் ; ஒக்கும் - பொ 

ருந்தும் ; ஆல் , அசை ; உச்சி - சிரம் . 
செ -33 . தேசு - அழகு ; திறல் - வலிமை ; திரு- செல்வம் ; மாசு 

இல் - குற்றம் இல்லாத; வலம்புரிந்த வான் சங்கம் - வலமா 

கச் ( சுழித்தலைச் ) செய்த சிறந்த சங்கு - வலம்புரிச் சங்கு . 
செ -34 . வான் -- ஆகாயம் ; மறி- ( அலைகள் ) மடங்கும் ; மாருதம் 

காற்று ; ஆன் ஆய்ச்சி - பசு ( வளர்க்கும் .) இடைச்சி- அசோ 

தைப் பிராட்டியார் . 
பக்கம் -146 . செ -37 . வளி - காற்று ; கோன்- தலைவன் . 
செ -38 . புரந்தாய்- ( ஆட்கொண்டு ) காப்பாற்றினவளே; வழுதியர் 

கோன் - பாண்டியர் தலைவன் ; முகில் - மேகம் ; அகம் நெகு 
வார் - மனம் இளகுவார்; அணியாய் சமீபமானவளே ; அலர் 
மடவார் -மலரில் ( வசிக்கும் ) நங்கையர் ( அவராவார் வெண்டா 

மலரில் வீற்றிருக்கும் சரஸ்வதியும் , செந்தாமரை 
மலரில் வீற்றிருக்கும் இலக்ஷ்மியும் ) ; உரைப்ப அரும்-- சொல் 
வதற்கு அருமையான ; அழல் கரத்து மன் ஏர் உடலம் பகிர் 
ந்த - அனல் ( ஏந்திய ) கையையுடைய (சிவபெருமானாகிய ) 
தலைவனது அழகிய சரீரத்தில் (அரைப்பாகம் ) பங்கிட்டு 

(உறையும் ). 
பக்கம் -147 . செ -39 . ஆனாத- கெடாத ; அச்சுதன் - விஷ்ணு 

மூர்த்தி ; ஆதரிக்க - விரும்ப ; மேல் நாள் - முற்காலத்தில் ; 

மேவுதற்கு- அடைதற்கு. 
செ -40 . அறக்கடல் - தர்மசாகரம் . 

12. சதகச் செய்யுள் திரட்டு , 
செ -1 . புனித - பரிசுத்தனே ; தேசிகர்-- குரு; நினை தரு - நினைக் 


மரை 


இன்ற . 


பக்கம் -148 . செ -2 . பரிதானம் - லஞ்சம் ; லிகித் புத்தி - 

சாஸ்திர அறிவு ; சபாசமதம் - சபையார் ( க்குச் ) சம்மதம் ; 

இருதலையும் - இரண்டு பட்சமும் . 
ச -3 . பணி - ஆபாணம் ; வண்ணம் - நிறம் . 
செ -4 . முனிதல் - கோபித்தல்; அவர்மேலுமங்கை - (தாமரை ) 

மலரின் மேல் ( வீற்றிருக்கும் ) மங்கை ( யாகிய இலக்ஷ்மி ) . 
பக்கம் - 149. 
செ -5 . கேணி - கிணறு , 
செ -6. மெல் தவிர 

ர-உண்மை தவறும்படி . 


12 M 


அனுபந்தம் -3 


வசன பாகத்தின் 
அரும்பத விளக்க அகராதி 


ஆபரணம் . 


அஞ்சலி - கும்பிடு . 

குசாக்கரபுத்தி - அதிக கூர்மை 
அபிலாஷம் -விருப்பம் . 

யான அறிவு. 
அவத்தினர் -வீணர் , 

கொத்துச் சாப்பணி - ஒருவகை 
அவாய்நிலை - ஒன்று மற்றொன் 

றை வேண்டி நிற்றல் . கோசிகன் - கௌசிகன்- விசுவா 
ஆகோஷம் - பேராரவாரம் . 

மித்திரன் . 
ஆன்மவிசாரணை - ஆத்மாவைப் சந்நத்தன் - (போருக்கு ) ஆயத்த 
பற்றி ஆராய்தல் - ஞான சாஸ் மான் வன் . 
திர ஆராய்ச்சி . 

சற்சன நேயம் - நல்ல குணமு 
இதிகாசம் - பழங்கதை ( இராமா டையவர் நேசம் . 

யணமும் மகா பாரதமும் .) *சுருங்கை - கோட்டையிற் கள்ள 
உயிர்ப்பு - மூச்சு . 

சுவாதீனம்- சொந்தம் . 

(வழி . 
உல்லங்கனம்- அவமதிப்பு. சூக்ஷ்மகிராகிகள் - நுண்ணிய அறி 
உற்பாதம் - கொடுமை , துன்னி வோடு எதையும் மனத்தில் கி 
மித்தம் . 

ரகித்துக் கொள்ளக்கூடியவர் 
எழைமை- அறிவின்மை . ஸ்மிருதி - தர்மசாஸ்திரம் . ( கள் , 
ஒருதலையாக -உறுதியாக . தற்போதம் - தன்னறிவு. 
ஒறுத்து - நிர்ப்பந்தித்து . 

துணுக்குற்று - அச்சப்பட்டு . 
கஞ்சுகம் - சட்டை .. 

துபாஷி- ( துவிபாஷி ) இரண்டு 
கருணா விலாசம் - ( கடவுளின் ) பாஷை யறிந்தவன் . 
அருட்சிறப்பு . 

துய்த்தல் - அனுபவித்தல் . 
கர்ணகடோரம் -சாதுக்குக் கொ தைத்தியர்- அசுரர் . 
டுமையானது (கர்ணம் - காது , நகு - இகழ் (கின்ற) . 
கடோரம் - கொடுமை . ) நாராசம் - இருப்புச்சலாகை . 
கவளி - கட்டு . 

நிகண்டு சொற்பொருள் விளக் 
களர் நிலம் -உப்புப் பூமி . 

கும் நூல் . 
கற்படை - கோட்டையிற் கள்ள | நிசாமுகம் - இரவின் ஆரம்பம் .. 
வழி . 

நிணம் - கொழுப்பு . 
கற்பனை -சாதுரியம் . ( பெயர் . நிருதர் - இராக்ஷசர் . 
காதி - விசுவாமித்திரர் தந்தை நோன்பு -விரதம் , தவம் . 
கிருதார்த்தன் - பேறு பெற்ற பாத்துவ நிச்சயம்- கடவுள் இயல் 
வன் - மகிழ்ச்சியடைந்தவன் . பை நிச்சயித்தல் . 


ரகர றகர பேதங்கள் 


179 


அக்கினி . 


பல்கல்- பெருகுதல் . ( கள் . 
பன்னகம்- ( பல் + நகம் ) பலமலை மையான சொல் . 
பாசறை - போருக்குச் செல்பவர் . முசலம் - தண்டம் , இருப்புலக் 
உறையுமிடம் ( Military | மூன்று சுடர் - சூரியன் , சந்திரன் , 
camp . ) 

[ ணம் . 
பிறராக்கம் - பிறர்செல்வம் . மோகனமாலை ஒருவகை ஆபா 
புகல் - தஞ்சம் 

மௌட்டியம் - அறியாமை . ( கள் . 
புங்கானு புங்கமாக- அம்பின்பின் | யக்ஷகந்திருவர் - காசிபர் புதல்வர் 
அம்பாக ( புங்கம் - அம்பு ,அனு - யாப்பு - கட்டு . 
பின் ), 

யூதபதி - யானைகளுக்குத் தலை 
புலவுவேல் - மாமிசம் ( தங்கிய ) மையான யானை . 
-புழை - துளை . 

( வேல் . லௌகீகம் -உலகசம்பந்தம் , 
புனல் - நீர் . 

வஞ்சிவேந்தன்- சேரராஜன் . 
பொருதல் - யுத்தம் செய்தல் , வாகுவலயம் - ஒருவகைத் தோள் 
மருங்கு பக்கம் . 

ஆபாணம் . 
மருமம் - மார்பு . 

வாரிதி- கடல் . 
மனக்கோள் - மனத்தின் கொள் | வியூகம் - படைவகுப்பு . 


கை . 


அனுபந்தம் -4 


ரகர றகர பேதங்கள் 


( தமிழில் ரகர வர்க்கமும் ற காவர்க்கமும் உச்சரிப்பில் பெ 
ரும்பாலும் ஒத்திருக்கும் . ர கரம் . இடையினம் : நடுத்தரமான 
ஓசையுடையது . ற கரம் வல்லினம் : அழுத்தமான 
ஓசையுடை 
யது . இவை இரண்டுக்கும் உள்ள ஓசை வேற்றுமை விளங்காமல் 
பரகரம் உபயோகிக்க வேண்டிய இடங்களில் ற கரமும் ; நகரம் 
உபயோகிக்கவேண்டிய இடங்களில் ர காமும் உபயோகிப்ப 
துண்டு . அப்படி உபயோகிப்பது தவறு . ரகா நகரங்களைத் 
தவறாய் உபயோகிப்பதால் வார்த்தைகளின் அர்த்தமே மாறி 
விடும் . உதாரணமாகக் கீழே அவ்விதமான வார்த்தைகள் பல 
காட்டப்பட்டிருக்கின்றன . அந்த வார்த்தைகளையும் அவற்றின் 
அர்த்தங்களையும் கருத்தாய்க் கவனித்து மனத்தில் பதித்துக் 
கொண்டால் ராகர ற கரங்கள் உபயோகிக்கும் போது தவறில்லா 
மல் உபயோகிக்கலாம் .) 


180 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


உருப்பு- அதட்டு . 
உறுப்பு - அவயவம் . 
உரை- சொல் , தேய் , அர்த்தம் .. 
உறை- இடம் , வசி , தோய் , ( தலை 
யணை முதலியவற்றின் )உறை , 


ஊர.நகா . 


அரம் - ஒரு கருவி . 
அறம்-தருமம். 
அரமனை - ராஜவீடு . 
அறமனை - தருமசாலை , 
அரி - வெட்டு , விஷ்ணு . 
அறி - தெரிந்து கொள் . 
அரு அருமையான . 
அறு - துண்டி , 
அருகு -சமீபம் . 
அறுகு - புல் : 
அருமை - அபூர்வம் . 
அறுமை - ஆறு (வித ) மை , 
அரை - பாதி . 
அறை - வீட்டின் ஒருபகுதி, ( கன் 

னத்தில் ) அறை . 
ஆரல் - ஒருவகை மீன் . 
ஆறல் - தணிதல் , 
ஆரு - யார் என்பதின் திரிபு . 
ஆறு- ( 6 ) ஓர் எண் , நதி . 
இரத்தல் - பிச்சையெடுத்தல் . 
இறத்தல் - சாதல் . 
இரங்கு- ( மனம் ) இளகு. 
இறங்கு-(கீழே ) வா . 
இரு- ( அமர்ந்து ) இரு . 
இறு - வடிக்கட்டு . 
இரும்பு - ஓர் உலோகம் . 
இறும்பு - மலை . 

ரை -உணவு , ஒலி . 
இறை - கடவுள் , அரசன் , வரி . 
ஈரு- ( பல் ) ஈர் , இழு . 
ஈறு - முடிவு , கடைசி . 
உரல்- ( இடிக்கும் ) உரல் . 
உறல் - சேர்தல் , நெருங்கல் . 
உரவு -வலிமை . 
உறவு - சொந்தம் . 
உரிமை - பாத்தியம் . 
உரி- ( தோல் ) உரி, ஓர் அளவு. 
உறி -பண்டங்கள் தொங்கும் உறி . 
உரு-ரூபம் , நிறம் . 
உறு - பொருந்து . 


ஊற - நனைய . 
எரி- தீ. 
எறி - விட்டெறி . 
எரித்தல் - சுட்டெரித்தல் . 
எறித்தல் ஒளிவீசுதல் . 
ஏரி - பெரியகுளம் . 
ஏறி - மேல் ஏறி . 
ஒரு - ஒன்று என்பதன் திரிபு . 
ஒறு-தண்டி . 
கா - மறை . 
கற- ( பால் ) கற . 
கரி - யானை , அடுப்புக்கரி . 
கறி - பதார்த்தம் . 
கரு - கறுத்த ( கருமை - பகுதி ) 
கறு - கோபி . 
கருப்பு பஞ்சம் . 
கறுப்பு - கருநிறம் . 
கருவி.ஆயுதம் . 
கறுவி - கோபத்தால் மனம்கறுவி , 
கரை - எ 

ர - எல்லை , 
கறை -கறுப்பு . 
காரி - பெண் பால் உணர்த்தும் 

விகுதி as பாற்காரி , 
சட் 

சயிர்க்காரி ... 
காறி- (உமிழக் ) காறி . 
குரங்கு - வானரம் . 
குறங்கு - தொடை , 
குரவர் - பெரியோர் ( அரசன் , 

உபாததி , தாய் , தந்தை , 
தமையன் என்போர் ) . 
குறவர் - ஒரு ஜாதியார் . 
குரு- உபாததியாயர் . 
குறு - குறுகிய , 
குரை - நாயிடும் சத்தம் , 


ரகா றகர பேதங்கள் 


181 


குறை மனக்குறை, குற்றம் . நறை -கள் , வாசனை . 
கூர - மிக ( as தயைகூர ) . 

நிரை- பசுமந்தை , ஒழுங்கு . 
கூற சொல்ல . 

நிறை - எடை , கற்பு . 
கூரிய - கூர்மையுள்ள . 

நெரி- அழுத்து . 
கூறிய - சொல்லிய . 

நெறி -வழி . 
கூரை- வீட்டின் கூரை . 

பர - அந்நிய , மேலான . 
கூறை- புது வஸ்திரம் . 

பற-(சிறகாற் ) பற . 
கோரி -விரும்பி , கோபுரம் . பரி - குதிரை, மேன்மை as பரி 
கோறி - கொல்லு . 

சுத்தம் . 
கோரல் -விரும்பு . 

பறி- (வழிப்பறி , மீன்பிடிகருவி . 
கோறல் கொல்லுதல். 

பரை - பார்வதி . 
சாரு - சேர்ந்து கொள் . 

பறை - தம்பட்டம் . 
சாறு - இரசம் . 

புரம் - ஊர் . 
சிரை - க்ஷவரம் செய் . 

புறம்- வெளி , பக்கம் . 
சிறை -காவல் : 

பெரு - பெரிய . 
சீரிய - சிறந்த . 

பெறு - அடை . 
சீறிய - கோபித்த . 

பேர் - பெயர் . 
சேரல் - அடைதல் . 

பேறு - செல்வம் . 
சேறல் - செல்லுதல் , 

பொரி- ( கறி ) பொரி . 
சொரி - கொட்டு . 

பொறி - அறிவு. 
சொறி - ஒருநோய் , சுரண்டு . பொருப்பு - மலை . 
தரி - அணிந்துகொள் . 

பொறுப்பு - கடமை. 
தறி - வெட்டு . 

மரம் - விருக்ஷம் . 
தார் - மாலை . 

மறம் - பாவம் , வலிமை , 
தாறு - ஒழுங்கு , வாழைத்தாறு . மரி -சாவு . 
திரை- அலை , மறைவு , சுருக்கம் . மறி-குறுக்கிடு , ஆடு . 
திறை- வரிப்பணம். 

வாசனை . 
துரவு- கிணறு . 

மறு - குற்றம் . 
துறவு- விட்டு விடுதல் . 

மரை - ஒரு மிருகம் , 
துரு- இரும்புத்துரு. 

மறை - வேதம் . 
துறு - அடை 

மாரி - மழை . 
துரை - மேலானவன் . 

மாறி - வேறுபட்டு . 
துறை - நீர்த் துறை . 

வருத்தல்-துன்பப்படுத்தல் . 
தூர- தூரத்திலுள்ள. 

வறுத்தல்-(காய்கறி ) வறுத்தல் . 
தூற- (மழை ) தூற, 

விரகு - தந்திரம் . 
தேர - பழக . 

[ தேற . வித 

றெகு - அடுப்பெரிக்கும் விறகு . 
தேற -மனம்தேற , பரீட்சையில் விரல் - கை கால்களில் உள்ள விர 
நரை - உரோமம் வெளுத்தல் . விறல் - வீரம் . 

( ல் . 


மரு 


182 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


வல்லின றகரமெய்களும் இடையின ரகரமெய்களும் 
இவ்வாறு வரும் இவ்வாறு வாரா எனச் சில வரையறை 
கள் உண்டு. அவையாவன : 
1. வல்லின றகரமெய்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து 

வரும் ; இடையின ரகரமெய்கள் அவ்வாறு வர 

மாட்டா . 
( ரழ வல்லன தம் முற் சாமுட னிலையும் - நன்னூல் . ) 
( உதாரணம் ) பற்று , வற்றல் , சற்று , விற்றன் , குற்றம் . 
2. னகர மெய்க்குப்பின் வல்லின றகரம் வரும் ; இடை 

யின ரகரம் வராது . ( னகரத்துக்கு றகரம் இனம் . ) 
( ணன முன் இனங்கச ஞபமய வவ்வரும் .நன்னூல் . ) 
( உ.ம் ) கன்று ; பன்றி , அன்றில் , நின்றன் , தின்றன் , என்றன் . 
3. வல்லின றகரமேனும் இடையின ரகரமேனும் தமி 

ழ்ச்சொற்களில் முதலெழுத்தாக வருவதில்லை. 
( பன்னீ ருயிருங் கசத பமவய 
ஞங்வீ ரைந்துயிர் மெய்யு மொழிதல் - நன்னூல் .) 
ரகரத்தை முதலாகவுடைய சில வடசொற்கள் தமி 
ழில் வந்து வழங்குவதுண்டு. அவை இடையின 

ரகரமொழிகளாகவே தமிழில் எழுதப்படும் . 
( உ - ம் ) ரங்கம் , ராமன் , ரோமம் . 

குறிப்பு : இவற்றை அரங்கம் , இராமன் , உரோமம் என 
அ , இ , உ என்னும் மூன்று உயிரெழுத்துகளில் ஏற்ற 
ஒன்றைக் கூட்டி எழுதுவதே இலக்கணமுறை . 

( சவ்விற் கம்முத லாமுக் குறிலும் - நன்னூல் .) 
4. வல்லின றகரமெய் ஒரு சொல்லின் கடைசி எழுத் 

தாக வராது ; இடையின ரகரமெய் அவ்வாறு வரும் , 
[ ஆவி ஞணநமன யால வழளமெய் 

சாயு முகரநா லாறு மீறே - நன்னூல் . ) 
( உ - ம் ) யார் , தேர் , பதர் , மலர் , உபாத்தியாயர் . 
5. னகரமெய் அல்லது லகரமெய்யை ஈற்றிலுடைய 

மொழிகள் , வல்லெழுத்தை முதலாக உடைய மொ 


ரகா றகர பேதங்கள் 


183: 


ழிகளோடு சேரும்போது னகர லகரமெய்கள் றகர 
மெய்யாக மாறும் . அப்படி வரும் றகரங்கள் வல் 
லின றகரமே ; இடையின ரகரமாகா . 
[ ணனவல்லினம் வரட் டறவும்- 
லௗவே ற்றுமையில் றடவு மல்வழி 

அவற்றோ றெழ்வும் வலிவரினாம் - நன்னூல் .) 
( உ - ம்) பொன் + கொல்லன் = பொற்கொல்லன் , 
கல் 

+ சட்டி = கற்சட்டி , 
அவன் + கு = அவற்கு . 
6. வல்லின றகரமெய்க்குப்பின் றகரமேயன்றி க , ச , ப 

என்னும் இம்மூன்று வருக்க உயிர்மெய்களும் வரும் ; 

மற்றவை வாரா . 
( டறமுன் கசப மெய்யுடன் மயங்கும் -நன்னூல் . ) 
( உ - ம் ) உற்றர் , கற்க , பயிற்சி , அற்பம் . 

இடையின ரகரமெய்க்குப் பின் , க , ச , த , ந , ப , ம , வ , ய , 
ங , ஞ என்னும் இப் பத்து வருக்க உயிர்மெய்களும் வரும் ; 
மற்றவை வாரா . 

( யாழ முன்னர் மொழி முதல் மெய்வரும்-நன்னூல் . ] 
(உ - ம் ) வேர் கடிது , வேர் சிறிது , வேர் தீது , வேர் நீண்டது , 
வேர் பெரிது , வேர்மாண்டது , வேர்வலிது , வேர்யாது , வேர்ஞான் 
றது , ஆர்ங்கோடு . 
7. இடையின ரகர ஒற்றுக்குமுன் ஒரு குற்றெழுத்து 

உயிராகவேனும் , உயிர் மெய்யாகவேனும் தனியே 
நில்லாது . வல்லின றகரமெய்க்கு முன் அவ்வாறு 

நிற்பதுண்டு . 
( ...... ஈழத் தனிக்குறி லணையா ’ -நன்னூல் , ] 
( உ - ம் ) உற்றார் , கற்றார் , வற்றல் . 
குறிப்பு : அர்ச்சனை , கர்ப்பம் , தர்ப்பை - என இவ்வாறு 
வருபவை தமிழ்ச் சொற்கள் அல்ல ; வடசொற்கள் . தமிழ் 
இலக்கணப்படி அவை அருச்சனை , கருப்பம் , தருப்பை என் 
றாதல் வேண்டும் . 

[ ...... ரவ்வழி உவ்வு மாம்பிற - நன்னூல் .) 


184 


தமிழ் இலக்கியத் திரட்டு 


8. வல்லின றகரமெய்க்குப்பின் மெய்யெழுத்து வராது ; 

உயிர் மெய்யெழுத்தே வரும் . இடையின ரகரமெய் 

க்குப்பின் மெய்யும் வரும் , உயிர் மெய்யும் வரும் . 
( யாழ வொற் றின் முன் கசதபங ஞ நம 

ஈரொற்றாம் ...... -நன்னூல்.] 
( உ - ம் ) கற்கண்டு , சிற்பம் , கற்சிலை , பார்க்கும் , தேர்வு , தேர்ச்சி . 
9. வல்லின றகரம் தமிழ்ப் பாஷைக்கே சிறப்பானது ; 

இடையின ரகரம் பலபாஷைகளுக்குப் பொதுவா 
னது . ஆகையால் ரகர எழுத்துடைய அந்நிய பா 
ஷைச் சொற்களைத் தமிழில் எழுதும்போது பெரும் 
பாலும் இடையின ரகாமே வரும் . 
[ றனழ எ ஒவ்வும் உயிர் மெய்யும் உயிரளபு 

அல்லாச் சார்பும் தமிழ் பிற பொதுவே - நன்னூல் . ) 
( உ - ம் ) பிராமணர் ( வடமொழி ) 
அலமாரி ( போர்த்து கேசியம் ) . 

சூடு ( இந்துஸ்தானி ) . 
பிரின்ஸிபால் = தலைவர் (இங்கிலீஷ் ) . 
10. வல்லின றகரம் வரப்பெற்ற தமிழ்ச்சொற்கள் பெ 

ரும்பாலும் வன்மையான குறிப்புணர்த்தும் பொரு 
ளில் வரும் ; இடையின ரகரம் வரப்பெற்ற தமிழ்ச் 
சொற்கள் அதின் வேறான ( இடைத்தரம் அல்லது 

மென் தரமான) குறிப்புணர்த்தும் பொருளில் வரும் . 
( உ - ம் ) அரு அருமை ; அறு = துண்டி . 

அரை = பாதி ; அறை = ( கன்னத்தில் ) அடி . 
இரத்தல் = யாசித்தல் ; இறத்தல் = சாதல் . 
இரங்கு = மனமிளகு ; இறங்கு = ( கீழே ) இறங்கு . 
கரு கருமை ; கறு - கோபி . 


கரம் 


Printed at the Guardian Press , Popham s Broadway , Madras . 


இயற்கை விளக்க வாசகங்கள் 


திவான்பஹதூர் வி . கிருஷ்ணமாச்சாரியார் இயற்றியவை . 


G 


என்ற 


சிறுவயதிலேயே ஸைன்ஸ் என்னும் இயற்கை ஞானத்தைப் 
பிள்ளைகளுக்குச் சிறிது சிறிதாகப் புகட்டவேண்டுமென்பது இப் 
பொழுது உயர்ந்த கல்வியதிகாரிகள் ஒவ்வொருவராலும் ஒப்புக் 
கொள்ளப்பட்டிருக்கிறது . பல வருஷங்களுக்கு முன்னேயே இவ் 
வுண்மையை அறிந்து , காலஞ்சென்ற திவான் பஹ தூர் - கிருஷ்ண 
மாச்சாரியார் அவர்கள் 

இயற்கை விளக்க வாசகங்கள் 
தொகுதியில் பல பாட புத்தகங்களை எழுதி வெளியிட்டார்கள் . 
அவை கல்வி யதிகாரிகளாலும் உபாத்திமார்களாலும் மிகவும் 
பாராட்டப்பட்டன . ஆனால் அவை எழுதப்பட்ட காலத்துக்கும் 
தற்காலத்துக்கும் இடையே , இயற்கை ஞானமும் போதனாமுறை 
யும் மிக விருத்தி யடைடைந்துள்ளபடியால் , அவ்விருத்தியை யனு 
சரித்து அவை யாவும் திருத்தி மாற்றி விரித்துப் புது முறையில் 
வெளியிடப்பட்டுள்ளன . 


அவை வருமாறு : -- 


அ . பை . 


... 


... 


முதற் புஸ்தகம் 
இரண்டாம் புஸ்தகம் 
மூன்றும் 
நான்காம் 
ஐந்தாம் 


2 6 
50 
50 
5 0 


... 


33 


... 


9 . 


... 


திவான்பஹதூர் - வி . கிருஷ்ணமாச்சாரியார் இயற்றிய 
சிறுவர்களுக்காகும் நீதிகதா கிருதிகள் . 


3 - வது , 4 -வது வகுப்புகளுக்கு 

40 
ஈஸாப் கதைகள் என்று நீதி புகட்டும் பல சிறு கதைகள் 
வழங்கி வருவதைப் பலரும் அறிந்திருக்கலாம் . பள்ளிக்கூடச் 
சிறுவர்களுக்கு அவை மிகவும் ஏற்றவையாயிருக்கின்றன . ஆதலால் , 
காலஞ்சென்ற திவான்பஹதூர்- வி . கிருஷ்ணமாச்சாரியார் அவர் 
கள் , அக்கதைகளில் சிலவற்றை, சிறுவர்கள் இசையுடன் பாடுவ 
தற்கேற்ற கீர்த்தனைகளாக , எளிய நடையில் இயற்றியுள்ளார் . 
அவை இப்பொழுது நல்ல கடிதத்தில் நீதிகதா கிருதிகள் என் 
னும் புத்தகமாகப் பதிப்பிக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு கதையும் 
ஓர் ஓர் அழகிய பட துடன் பதிக்கப்பெற்றுள்ளது . 


தமிழ் இலக்கியத் திரட்டு. 
திவான்பஹதூர் - ச . பவானந்தம் பிள்ளை அவர்கள் 
( எப்.ஆர். எச்.எஸ் .- லண்டன் . ) ( எம்.ஆர்.ஏ.எஸ் , லண்டன்) 

தொகுத்தது . நம் முன்னோர் தேடிவைத்த எல்லையற்ற செந் 
தமிழ்ச் செல்வக் களஞ்சியத்தின் உட்புகுந்து உள்ளதை அனுப 
விக்க விரும்பும் மாணவர்க்கு இது பொக்கிஷத் திறவுகோலாகும் . 

இத் தொகுதியில் இதுகாறும் இரண்டு பகுதிகள் வெளிவர் 
துள்ளன . இவற்றுள், பூண்டி - அரங்கநாத முதலியார் , எம் . ஏ ., 
ஆறுமுகநாவலர் , வேதநாயகம்பிள்ளை, தி . செல்வக்கேசவராய முத 
லியார் , எம்.ஏ. , திவான்பஹதூர்- ச . பவானந்தம்பிள்ளை, வித்து 
வான்- தாண்டவராய முதலியார் , பி . விஜயரங்க முதலியார் , எப் . 
எம் . யு ., திவான்பஹதூர் - வி . கிருஷ்ணமாச்சாரியார் , பி . வி . ராம 
சாமி ராஜு , பி.எ. முதலிய பிரபல வித்துவசிகாமணிகள் எழுதிய 
பிற்கால இலக்கியங்களினின்றும் , - நளவெண்பா, குசேலோபாக் 
கியானம் , கபிலாகவல் , அரிச்சந்திரபுராணம் , தாயுமானவர் , பட்டி 
னத்தார் , தேவாரம் , நாலாயிரத் திவ்விய பிரபந்தம் , அருட்பா , 
வில்லிபாரதம் , கம்பராமாயணம் , திருக்குறள் , நாலடி , நான்மணி , 
ஏலாதி , திரிகடுகம் , நீதிநெறி விளக்கம் முதலிய முற்கால இலக்கி 
யங்களினின்றும் இனிமையும் , அருமையும் , சலபமுமான பல 
பகுதிகள் எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன . 

பத்தி I 
( இதில், இராஜபக்தி , அறிவுவளர்ச்சி , சீதாகலியாணம் , சகுந்தலை 
முதலிய 16 வசன பாடங்களும் 8 செய்யுட்பாடங்களும் உள்ளன .) 


... 


... 


அணா 12 . 


பகுதி II 


.04 


அணா 8 . 


(இதில் கல்வியின் பெருமை, மந்தரையின் சூழ்ச்சி , போலிவைத் 
தியர் முதலிய 15 வசனபாடங்களும் செய்யுட்பாடங்களும் உள்ளன ) 
குறிப்பு : இவை நான்காவது ஐந்தாவது பாரங்களுக்கு ஏற்றவை . 

தமிழ் இலக்கணம் . 
முதற் புஸ்தகம் ( ஐந்தாம் வகுப்புக்கு ஏற்றது .) 
இரண்டாம் புஸ்தகம் ( ஆறாம் வகுப்புக்கு எற்றது.) 
மூன்றாம் புஸ்தகம் ( ஏழாம் குப்புக்கு றது . 
மகாலிங்கையார் இயற்றிய இலக்கணம் . 
சாவணப் பெருமாளையரும் விசா பெருமாளையரும் 

இயரிய இலக்கணம் . 
தாண்டவராய முதலியார் இயற்றிய இலக்கணம் . 
நன்னூல் ( புதிய பதிப்பு. ஒன்பதாவது வகுப்புக்கும் அதற்கு 

மேற்பட்ட வகுப்புகளுக்கும் வீற்றது .) 
திவான்பஹதூர் - வி . கிருஷ்ணமாச்சாரியார் இயற்றி 

தமிழ் இலக்கண விளயாட்டு . 
PICTORIAL PLAY GI IMMAR 
பாகம்-1 . நான்காம் வகுப்புக்கு . பாகம் -2. ஐந்தாம் வகுப்புக்கு . 


